T.194 


MR . K. RAMASWAMY IYENGAR 


AUTHOR OF TAMIL DRAMAS 


SAVITRI. 


N ALA, KING LEAR. 

PANDAVA VIJIAM " 


BHARATHA ." 


ஸ்ரீ 


/ 


194 


பரதன் 


அல்லது 


சகோதர வெற்றி . 


க . ராமஸ்வாமி அய்யங்கார் 

அவர்கள் இயற்றியது . 


சென்னை . 


1932 . 


All Rights Reserved . ) 


( விலை ரூ . 1 


முன்னோர் மொழிப்பொருளே யன்றியவர் மொழியும் 
பொன்னே போல் போற்றுவம் . ” 


நன் 


னூல் . 


பேசிற்றே பேசலல்லால் பெருமையொன் 
றுணரலாகாது 

- தொண்டரடிப்பொடியாழ்வார் . 


32 


த 


ஜாதாயவா ந erுதலெ 
வயகோஜா ஹாணாய ஷகிலாஜா 
யவஜ பெஷத : வரயிவா 
வயிதோ ராவவ வாகா உலாவ : 

--பாதுகாஸ ஹஸ்ரம் . 
நாடியபொருள் கைகூடு நன்மையும் புகழுமுண்டாம் 
வீடியல் வழியதாக்கும் வேரியங்கமலைநோக்கு 
நீடியவரக்கர் சேனை நீறுபட்டழிய வாகை 
சூடியசிலை யிராமன்றோள் வலி கூறுவோர்க்கே ” - கம்பர் . 


DEDICATED 


* 


To 


LORD SRI RAMA . 


FOREWORD 


I feel honoured and delighted to be allowed to link my 
name with that of the author in regard to this play and to intro 
duce it to the public at large and especially to the youth of our 
land , who are the future custodians of our national culture and 
to their teachers , who are the present custodians of our youth . 
The author has already won his spurs in the arena of 
literature . His “ Nala or the Triumph of Karma " has had the 
honour of a fitting foreword from the pen of one of the most 
distinguished sons of India , the Hon ble Sir C. P. Ramaswami 
Iyer, who is , as eminent a man of letters as he is a statesinan and 
whose nany - sided brilliance has added gaiety and charm and 
sweetness to life , besides enabling Indian freedom to " broaden 
slowly down from precedent to precedent ” and to go hand in 
hand with Indian unity and Indian prosperity . Another emi 
nent son of India , Mr. T. C. Srinivasa Iyengar , has added to the 
charm and value of that drama by his Tamil Foreword , which 
gives us a glimpse of his noble patriotism and high culture and 
reveals the excellences of the play . 

The heroic life of Sri Rama and the many marvellous 
heroic episodes in the career of divinity , self -veiled in a form of 
supernal loveliness and glory , have been the theme of poems 
and plays , whose name is legion , ever since the composition of 
the immortal epic which Valmiki wrote ages ago , under the inspi 
ration of the divine sage Narada and with the blessings of 
Brahma and Sarasvathi and had it sung by the sweet siren 
voices of Rama s sons in Rama s own presence . No other hero 
in the world had such a poet and no other poet in the world had 
such a hero . No other hero had such sons and no other teacher 
had such disciples . No other sons or disciples ever gave such a 
performance before their elders . No other poet had the privi 
lege of getting his composition approved by his own hero , and 
no other hero had the joy of hearing his glory praised before 
him by such a poet and sung by his own sons , who were the 
disciples of the poet, who brought them to the father who wils 
waiting for them with eager and expectant love . Such a 
combination never existed before and may never occur hereafter . 

Another rare , nav unique, characteristic of the Ramayana 
is the marvellous story of its birth . Perfection born of poesy , 
poesy born of pity , pity born of purity -- such is the haunting 
suggestiveness of the lesson of the story . Valmiki himself 
says and Kalidasa says after him , that Soka became Sloka . 
Dryden says that “ pity melts the mind to love " , Valmiki taskes 
us to a higher peak and sills that pity leads to poesy an t 
through poesy to God who is beauty and love and bliss . 


ii 


A very great poet and dramatist viz . Jayadeva says , that 
poets and dramatists are not to blame for writing poems and 
plays and composing hymns and songs about the divine life of 
Rama, who waſ God incarnate as man . He says that, that is the 
defect of the unique quality of Rama , as the infinite treasure 
of all auspicious qualities. Why did Rama monopolise all the 
good qualities of all persons at all times and in all worlds ? 
Hence he must submit to be sung by all lips , whether touched by 
the heavenly fire or not . In Valmiki s Ramayana , the oldest 
and noblest and sweetest of poets records a prophecy and a 
blessing by the Creator himself that the pure and sweet 
and holy work will endure as long as the hills shall stand and 
the rivers shall flow . Has not the march of centuries proved the 
truth of the prophecy ? 

In the Ramayana , we meet the fusion point where the divine 
meets the human , so well and so completely , that it is difficult to 
say , if it is the Humanisation of God or the Divinisation of man . 
Jayadeva asks, whose mind is not charmed and enraptured by 
the moon or by Ramachandra or by the shy, sweet , dark , sidelong 
glance of maiden s eyes - each of which is allied to the 

Neelotpala " flower , by affinity or by si : nilarity . When the 
beauty of the full - moon or the loveliness of a young and char 
ming maiden ceases to enthral us , the Ramayana may lose its 
power of holding us spell - bound but not till then . 

Later poets and playwrights have always claimed and 
allowed themselves different degrees of freedom in adding to or 
subtracting from or modifying the incidents and the dialogues 
in the Ramayana. The poets have been more faithful than the 
playwrights , as might well be expected , because poetry deals 
more with the inner world of feeling , while drana deals more 
with the outer world of action , and because , the essential feel 
ings of the human heart are above time and place and circum 
stance , whereas the world of action is more varied from age to 
age and from clime , to clime, though , even in it , there is a large 
and ideal element of universality . 

It has been said well in a sanskrit stanza that , in the world 
of poetic or dramatic creation , the poet or the dramatist is the 
creator and can fashion his ideal as he likes . The later Euro 
pean poets and play wrights have been interpreting and reinter 
preting classic legends in an ever new and newly attractive 
manner Tennyson interpreted the Arthurian cycle anew . 
But those stories belong to a dead culture and are lovely frames 
into which a new breath can impart a new life . But the Rama 
yana and the Mahabharata and the Bhagavatha are the cherish 
ed possessions of a living and vital culture and are the bone of 
our bone and flesh of our flesh . They are " more real than 


oob 


111 


living man -- Nurslings of Immortality " . It is therefore clear that 
we can give them a new dress or a new decoration , the glory of 
gold brocade or gemlit jewellery , but should not mar its body 
or its soul Hence those later poets and playwrights alone 
have been received into the heart of humanity land honoured 
there , who have brought a new wealth of imagery and senti 
ment , while being loyal to the story and the characterisation 
of Valmiki , or whose departures from plot and incident as 
revealed by him , have only added a new halo around the divine 
figures, while preserving the supernal light that plays lambent 
about the poem which was composed by the poets poet , Valmiki . 
Of such poets , Kambar and Tulsidas stand apart . Of such play 
wrights Bhavabhuthi stands without a peer . Kambar says in a 
famous stanza , 

நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழுமுண்டாம் 
வீடியல் வழியதாக்கும் வேரியங்க மலை நோக்கு 
நீடிய அரக்கர்சேனை நீறுபட்டழிய வாகை 
சூடிய சிலை யிராமன் றோள்வலி கூறுவோர்க்சே . 


( To those who praise the prowess of Rama who bears the bow 
which is bright with the garland of Victory after reducing to 
ashes the Rakshasa arms , will get the satisfaction of all desires , 
will attain wisdom and fame and will have the benignant look 
and grace of Lakshmi who leads all eligible souls to paradise . ] 

Just as Rama, Sita , -Lakshmana form together one of the 
pivots of the divine story, even so do Bharatha - Satrughna form 
the other pivot As Sri Vedanta Desika says in his famous 
Paduka Sahasram , Bharatha is the peerless example of supreme 
devotion . Never was there a brother like himn ; never was there 
such a friend ; never was there such an administrator ; never wils 
there such an ascetic . The author , Mr. Ramaswami Iyengir , 
has brought out all the great and unique qualities of his hero in 
an admirable manner in the play which is as fit for study in 
colleges as it is for acting on the stage . 

The author has struck out some new paths in his work . 
We go to a play not to hear an echo, but to hear a voice . The 
voice may come as the outpouring of a heart , which is enkind 
led at the shrine of a holier heart but it must be an luthentic 
voice . 

The author s wide and deep knowledge of the Riumayana of 
Valıniki and of Kambar s classic work and of other lannil clas 
sics is a remarkable feature of the play . It is only a mind! 
saturated with the splendid story and thüsweet sentiments vi 
such works that could move with such an excellent combination 
of subtlety and spontaneity of style . A style too subtle and 


iv 


overweighted with conceits is one of the monstrosities of litera 
ture . It is like a Kabandha -- ugly , insatiable and fatal to life . 
On the other hand , a too transparent and shallow presentation 
which denounces depth because of its want of it and which : 
misses the soulay the soul of the soul - of the ever youthful 
maiden charms of the body of the Goddess of poesy , and which , 
in attempting to paint the lotus , shuts up its perfume altogether, 
is no doubt more charming than a style overloaded with tawdry 
conceits butin , Rabindranath Tagore s words , forgets " the God 
dess within the golden image ! . The author has tried to avoid 
both these frequent faults of style . In Indian poetry , suggestive 
ness ( Vyangya ) is said to be the soul of poesy (Vyangyam 
Kavyasya Jeevitham ). Rasadhwani ( suggested emotional 
sweetness ) is described as the supreme joy of life and as being 
cognate to the bliss of spiritual realisation ( Brahmananda Saho 
daraha ). The external aids of alliteration and resonance and 
rhyme and play on words and figures of speech and fine quali 
ties of style are of value only as heightening the charm of the 
Rasadhwani of the poem or the play . 

The scenes added by the author to the original story and 
the dialogues and sentiments subserve the abovesaid main pur 
pose of the work . The play opens with a dialogue between 
Bharatha and his wife Mandavi . It contains an attractive idea 
based on an attractive play on words- an idea which brings 
together the two sweetest things in life viz . , a maiden blossom 
and a blossomed maiden . 
பரதன் : -ஈறுமணமும் நிறைகுணமும் நல்லழகும் இன்சுவையும் 

கமைந்தது அந்தமில் பேரின்பம் அளிக்கவல்லது . 
மாண்டவி : 

--நாற்குணமும் நன்கமைந்ததோ ? அங்ஙனமாயின் உமது மனம் 

கவருவது நன் மண மலரே . 
The Rasadhwani is in the word 1560T LOOTLEUCO . But though 
it is the soul of the idea , the author takes us to the oversoul of 
the idea , the perfect , peerless, fadeless , quintessential beauty of 
which even a maiden and a flower are only the best and bright 
est evanescent manifestations . 
பரதன் : - அம் மதிவதனன் பதமலரே அந்தமில் பேரின்பம் அடைவிப்பது . 

மலராது குவியாது மணம் வீசும் தெய்வ மலரே என் முடியினில் 

அணியுமலர் .. 
In the scene describing the soulful talk between Sri Rama 
and Sita on the Chitrakuta hill, the author reaches an even 
higher altitude and amplitude of feeling and style . Sita des 
cribes her lord thus கண்ணும் கருத்தும் கவருங் கருமுகிலே ! 
ஜர் சணவனுமாய் கலந்து நின்ற காரணனே . 


நன் 


காவல 


In the scenes describing Guha and his simple and faithful 
followers, the author gives us the necessary relief from the ten 
sion of high -strung feeling in the play . He takes the story of 
Bharatha to the scene of the coronation of Rama s sandals and 
also beyond up to the coronation of Sri. Rama Himself . I 
cannot conclude this Foreword better than with the words of 
Bharatha to Sri Rama : 
அண்ணலே ! மண்ணீனை 

நாடிடேன் . உன்னையே 

நா னேன் . 
அடிமையின் உடல் பொருள் ஆவியனைத்தும் உன துடை மையே . 

( Sd. ) K. S. RAMASAWMY SASTRIAR , B.A , B.L. 

Districi Judge, Cuddappah . 


OPINIONS . 


I had the privilege of reading an advance copy of the play 
" Bharatha" in Tamil prose . It was a pleasant and agreeable 
surprise to me to read it . I own I did not expect to find in a 
modern tamil play in prose , such a wealth of fine sentiments 
couched in easy but perfect and elegant language , as the author 
of this drama gives proof of . The theme comprises of soine 
soul - stirring incidents from the epic of the greatest poet of 
classical times . But they lack none of their pristine beauties in 
their new setting in this play ; and what is more , they are woven 
with such a real art as makes the book a fine new fabric , at once 
artistic and organic in architectonic design , and elegant and 
pleasing in execution and finish . 

The author presents the old story in new plots ; the old 
characters are made to exhibit some of their native souls in 
poses and situations so new and yet so natural , as to illumine 
and discover depths and sublimities of their real human nature 
hitherto unsuspected but always abiding latently in them . The 
author s skill in creating incidents and situations to fall into 
line with the humour of the characters to develop the plot is as 
native and superb , as some of the very new and refined senti 
ments and concepts he is putting into their inouths, are daring 
and original . 

The art with which he brings out naively the hidden 
springs of action that swayed Kaikeyi and Koony in shaping 
the tragic castastrophe that sent Rama straight from his father s 
throne to wander in the wilderness , at once reveals a realrn of 
human psychology and a region of aesthetic , ethical and drama 
tic grandeur and beauty not known or suspected even by poets 
who handled the themes from Ramayana , times without number 
in several works in the past. The author emphatically reaffirms 
the unparalleled fraternal adoration and selfless sublimity of 
Bharatha s soul , while , at the same time , he , artfully and artisti 
cally , discovers the purity of Kaikeyi s motives and thereby 
cleans her fine character hitherto maligned by ignorant and 
uninguiring philistinism in the world of Indian literature. 

The author deserves to be complimented for the fine , easy , 
chaste and faultless literary prose which he commands and sus 
tains throughout the work . He appears a bit drawing to pun 
ning and play on words ; but yet he does not anywhere allow this 
love of his to detract from the dignity of a literary work of art . 
On the other hand , in many a place his play on words addi 
grace and affords fine relief to his easy , yet literary diction . [ t 


vii 


is very pleasant to find a busy English educated Government 
official to devote his rare leisure to cultivate a taste for Tamil 
studies and to find time to endeavour to reform and refine the 
Tamil stage by producing plays of his own to educate the 
modern student. It is an endeavour that well deserves all 
encouragement at the hands of the University authorities who 
may care to foster native talents , and to inspire and draw out 
real merit in sons of Tainilaham and to enrich modern Tamil 
literature in our land by works like this drama . 

( Sd . ) S. S. BHARATHI , 

Advocate, Pasumalai. 


I have read with great interest the latest drama ‘ Bharatha , 
brought out by my esteemed friend , Mr. Ramaswami Iyengar . 
In the field of histrionic art, Mr. Ramaswami Iyengar holds an 
honoured place and not a little of the success that has attended 
The Madras Officials Association is due to his personality and 
impetus. Of the many characters in Sri Ramayana , none is 
perhaps, more difficult to bring out in the field of drama than 
Bharatha , as this character depends for its success on the stage , 
on a keen insight into human psychology, and a well-propor 
tioned expression of pure histrionic action , practically unaided 
by the glamour of marching events or even of scenic demonstra 
tion . Written in simple, learned and chaste Tamil, the rich diction 
of the author has been embroidered by very apt quotations from 
Sri Kambar , Sri Ramalingaswamy s Tiruvarutpa, Sri Thayu 
manavar , from the Thevaram and from the Prabhandhams 

amongst others . The background of place and time could not 
- be more appropriately chosen . The work lies natural without 

descending to the commonplace ; exhibits learning without pe 
dantry , and has successfully woven the psychology of the Ideal 
Brother into action , without being involved in laboured or weary 
ing pronouncements. I congratulate the author on the success of 
his work and I am sure that the educative value of this work 
will be duly appreciated by all concerned . The author deserves 
every encouragement to place this work before the reading 
public . 
( Sd . ) T. M. KRISHNASWAMY IYER . 

Advocate , Mylapore. 


Of all the characters in the immortal epic of the Ramayana 
none is grander.than BHARATHA, who is the embodiment of 
duty , austerity and filial affection . Any attempt therefore , at 
dramatizing the theme of Bharatha, necessarily involves a close 
and critical study and an intelligent appreciation of the epic 


viii 


masterpieces both in Samskrit and Tamil , besides a high level 
of dramatic conception and facile literary reproduction . In 
this , his latest effort, Mr. Ramaswami Ayyangar has brought 
to bear, in addition to his scholarship and wide range of 
reading , his undoubted histrionic talents . Bharatha s stern 
-refusal to accept the sovereignty of the kingdom of Ayodhya , 
which a fond mother s insistence of personal right secured for 
him , against the will of the people , his passionate importunity to 
Rama to return home and assume the sovereignty of the state , 
his enforced submission to the will of Rama and the consequent 
acceptance of the duty of administering the kingdom for the 
benefit of the people , his stewardship of the vast state as a 
trustee for Rama , and his unceasing and austere vigil during 
the 14 long years of Rama s absence have all of them been 
brought out forcefully by the author in this work . 

I am glad to learn that the play has also been successfully 
staged. The high ideals portrayed in this work in the delinea 
tion of the characters and the literary style adopted , render the 
book eminently suitable for being prescribed as a text - book in 
schools and colleges and for being studied for its literary merit 
by lovers of literature , 
( Sd . ) T. C. SRINIVASA IYENGAR , M.L.C. 

Advocule , Madura . 


I have much pleasure in stating my opinion that Mr. 
Ramaswami lyengar s new Tamil Drama, Bharata " is one 
of high literary value and dramatic excellence. Its style of 
composition is learned and lucid , and as an aesthetic perform 
ance it has the great merit of combining artistic excellence 
with the inculcaison of noble ethical lessons . I am also glad 
to find that it has one important and striking feature which is 
original to it , and gives thereby a unique importance , --- viz ., 
that it places the character of Queen Kaikeyi in a new and 
favourable light .-- and this , in my view , ought to secure for it 
a favourable reception from the public. I wish the gifted 
author every success . 

(Sd .) K. SUNDARARAMA IYER , 
Retired Professor of the Kumbakonam , Presidency , 

and Rajahmundry College , 
and sometime Tutor to the late Kumara 
Martanda Varma , First Prince of Travancore , 


ix 


I have great pleasure in testifying to the uniform excellence 
of the Production . Bharatha , the Ideal Brother , is well depicted . 
The chief characteristics of the Drama which in my opinion 
deserves mention , is the admirable way in which the lan 
guage is graded so as to suit the different characters in the 
play The book is well adapted for use by College Students as 
Text -book . 

( Sd ) K. S. PATRACHARI , 
Lecturer , Kumbakonam College .. 


யதே . 


மதிப்புரை. 
பரதன் என்னும் பெயரிய புதியதொரு நாடக நூலைப் 
படித்து மகிழ்ந்தேன் . மூவகைப் பாகுபாடுற்ற நம் தமிழ் மொழி 
ல் சிறப்பாக நாடகத்தமிழிலேயே நூல்கள் எழுத 

எனது 
ண்பர் இராமசாமி ஐயங்கார் முன் வந்துள்ளது சாலவும் 
பொருத்தமுடைய இயற்றமிழ் இசைத்தமிழ்களினடியா 
கப் பிறந்த நாடகத் தமிழ் அவ்விரண்டிற்குமில்லாத பல சிறப் 
பியல்புகளைக்கொண்டு விளங்குவதொன்று அன்றோ ? உலகத்தி 
னியல்பினை உள்ளதை யுள்ளவாறே புனைந்து காட்டுவதோடன்றி , 
கேள்வியின் பத்தோடு காட்சியின்பத்தையும் உடன் பயந்து , 
நூலெடுத்துப் படிக்க அவகாசமில்லாதோர்க்கும் , கல்லாத ஏனை 
யோர்க்கும் நல்லறிவு புகட்டும் நாடகத்தமிழை விரும்பாதார் 
பார்? 

இத்தகைய நாடகத்தமிழ் நூல்களை இயற்ற வல்ல ஆசிரியர் 
மேற் கூறிய துறைகளில் நன்கு பயின் றிருத்தல் இன்றியமையா 
அவ்விலக்கணங்கள் இவ்வாசிரியரிடம் 

நன்கமைந்திருக் 
தல் இந்நூலை ஒரு முறை மேலெழுந்தவாரியாய்ப் படிப்போரும் 
நன்குணர்வர் . நாடகம் எழுது 

வோன் தான் ஒரு நல்ல நடிகனா 
யிருப்பின் , அவன் நூல் மிகவும் சிறக்கும் . சென்னை உத்தியோ 
கஸ்தர் கூட்டங்களின் ( The Madras Secretariat Party , The 
Government Officials Party , Madras , The Madras 
Officials, Association , Triplicane.) நாடகங்களில் பல பாத்தி 
ரங்களாக வந்து நடித்து இசை , அவிநயம் , நாடக ஆசிரியனது 
கருத்துக்களையும், எண்ணங்களையும் உள்ளவாறே வேறுபாடின்றி 
நடித்துக்காட்டல் முதலிய நாடகக்கலையின் பல நுனுக்கங்களை 
யும் விளக்கிக் காட்டி இவர் காண்போரை மகிழ்விப்பதை எல் 
லோரும் அறிவர் . இவருடைய 

இவருடைய இயற்றமிழ் நூல் ஆராய்ச்சி 
யை , அவர் ஏற்ற இடங்களில் மிகவும் பொருத்தமான பாடல் 
களைச் சிறந்த இலக்கியங்களிலிருந்தும் , இராமாயணம் , திருக் 


fx 


குறள் முதலிய நூல்களின் கருத்தையும் சொற்களையும் ஆங் 
காங்கே அமைத்திருப்பதிலிருந்தும் பரக்கக் காணலாம் . 

நாடக நூல் சிறப்பதற்கு எடுத்துக் கொண்ட பொருளும் 
சிறப்புடையதாய் கேட்போர் காண்போரின் உள்ளங்களைப் 
பிணிக்கும் தன்மை வாய்ந்ததாய் இருக்கவேண்டும் . இவர் 
எடுத்துக்கொண்ட பொருளோ கேட்போர் மனதை ஈர்க்கும் 
தன்மைத்தாகிய பர தனது குண மேன்மையை விளக்கும் இரா 
மாயணப் பகுதியாகும். உடன் பிறந்தோர் ஒற்றுமை , உண்மை 
நட்பின் இலக்கணம் , ஞான ஆசிரியரின் இலக்கணம் , கடவுளின் 
தன்மை , கற்புடை மனைவியின் ஒழுக்கம் , தாயினது அன்பு, 
அரசனது குடிகளின் மனநிலை முதலிய பல சீரிய பண்புகள் 
வெளிப்படக் கூடிய இப்பகுதியை , இராமசாமி ஐயங்கார் நாட 
கப் படுத்தியது அவர் திறமையை விளக்குகின்றது . 
நாடகத்தினின்றும் பிரிக்கமுடியாத 

உறுப்புக்களாகிய 
நகை , அழுகை . இளிவரல் , மருட்கை , அச்சம் , பெருமிதம் , 
வெகுளி, உவகை முதலிய மெய்ப்பாடுகளை இயற்கைக்கு விரோத 
மின்றி , ஏற்ற இடங்களில் , உள்ளபடியே நடித்துக்காட்டக் 
கூடிய தன்மையில் பொருத்தமான மொழியில் அமைத்திருப் 
பது இந்நூலின் 

அழகுகளிலும் சிறந்ததாகும் . இருபொ 
ள் படும்படி செம்மொழிச் சிலேடையாய்ச் சொற்றொடர்களை 
அமைத்தல் , எதுகை , மோனைத்தொடைகளை அமைத்தல் முத 
லியன அளவுக்கும் விஞ்சியவோ என்று கருதும்படி , இவ்வா 
சிரியரால் 

அமைக்கப்பட்டிருப்பதும் பாராட்டற் பாலதே . 
நூலின் நடை கற்றோர்க்குக் கழிபேருவகை பயப்பதாய் அமைந் 
திருக்கின்றது . ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆற்றொழுக்காய்ச் 
சென்றிருப்பின் மற்றோரும் எளிதில் உணரவல்லதாயிருக்கும்.. 
இடங்களின் பாத்திரங்களின் 

வாயிலாக பல தமிழ்ப் பழ 
மொழிகளை அமைத்திருப்பது நோக்கத்தகுந்த . 

இந்நூலைப் படிப்பவர் யாரும் , இதுவரையில் எல்லோரும் 
வெளிப்படையாய் உணராத , அல்லது உணர்ந்தும் உணராதார் 
போலிருக்கும் உண்மை யொன்றை நாடக பாத்திரங்களின் உரை 
யாடல் மூலமாக வெளிப்படுத்தியிருப்பதை உள்ளத்தமைக்கா 
மற் போகார் . அதாவது , 

கயியின் 

குணமேன்மையும் 
அவளது மன நிறைவுமே ! என்ன எண்ணங்களினால் கைகேயி 
யும் மந்தரையும் தூண்டப்பட்டு இராமனைக் காட்டிற்கனுப்பினர் 
என்பதை அவர் விளக்கிக் காட்டியிருப்பது மக்களின் மன நிலை 
உணர்வதிலும் உன் நாற்கலையிலும் வல்லவர் என்பதைக் 

மது , நசரானது குறைவும் கைகேயியின் நிறைவும் 


பல 


கைம் 8 . 


X1 


என்ற ஆராய்ச்சி நூலில் தமிழ்க்கடலின் எல்லை கண்டவரும் ,, 
செந்தமிழ் ஆராய்ச்சி வல்லுநருமான எனது நண்பர் வழக்கறி 
ஞர் உயர்திரு சோமசுந்தர பாரதியார் M. A. M. I. கைகேயி 
யின் மாசற்ற குணத்தைத் தமிழ் உலகினுக்கு முதல் முதல் எடுத் 
துக்காட்டி மகிழ்வித்ததைத் தமிழுலகம் நன்கறியும் . அக்கருத் 
தினை நாடக மூலமாக வெளிப்படுத்தும் பெருமை இராமசாமி 
ஐயங்காருக்குரித்தாயிற்று . பரதனது குணமேன்மையும் வெளிப் 
படுவவது தேற்றம் . 

எனவே , இத்தகைய அழகுகள் எல்லாம் ஒருங்கே அமைந் 
துள்ள இந்நூலைத் தமிழுலகம் மகிழ்வுடன் வரவேற்கு மென்று 
நினைக்கின்றேன் . அதை ஆதரிப்பதே இவ்வாசிரியருக்குச் செய்த 
கைம்மாறாகும் . 

( sd ) S. Arumuga Mudaliar B. A , L. T. , 

Tamil Lecturer , Presidency College , Madras. 


பரதன் என்னும் நாடகத்தைப் பார்வையிட்டேன் . அது 
செந்தமிழில் அழகிய நடையோடு விளங்குகிறது . கதாசந்தர்ப் 
பங்கள் ருசிகரமாயமைக்கப்பட்டுக் கதையை மிகவுமினியைப் 
படுத்துகின்றன . சுருங்கச்சொல்லல் , விளங்கவைத்தல் , முதலிய 
குணங்கள் பொருந்தியுள. சிலவிடங்களில் வாக்கியங்கள் பிரா 
சங்கள் பொருந்திப் படிப்பவர்க்குக் கிளர்ச்சியை உண்டுபண்ண 
கின்றன . நீதிகளும் உயர்ந்த நூற்கருத்துக்களும் பொருத்தி ,, 
விளங்கும்படி சாதுர்யமா யெழுதப்பட்டிருப்பதால் படிப்பவர் 
கள் பயனுறுவது திண்ணம் . ஏற்ற பெற்றி நாடோடியான வட 
மொழிப் பதங்களமைக்கப் பெற்றிருப்பது தமிழ் நடைக்கு அழ 
கையே கொடுக்கிறது . திவ்யப்ரபந்தம் , திருவாசகம் , ராமாயயை, 
சூளாமணி , தேசிகப்பிரபந்தம் , அஷ்டப்பிரபந்தம் திருவிசைப் 
பா , தாயுமானவர் முதலான நூல்களிலிருந்து பொருத்தமான 
விடங்களில் உதாரணம் கொடுக்கப்பட்டும் , திரிசொல் சிலேடை 
முதலியவை ( குறிப்புரைகளு 

ளுடன் ) தகுந்தபடி அமைக்கப்பட்டும் 
விளங்குவதால் , இதை இன்டர்மெடியட் முதலானவற்றிற்குப் 
பாடமாக வைத்தால் , மாணாக்கர்கள் பாஷா ஞானத்திலும் நான் 
டக்கையிலும் தேர்ச்சியடைவார்களென்பதிலையமில்லை . 
( Sd ) வித்வான் எ . எம் . சடகோப ராமானுஜாசார்யர் , 

லெக்சரர் , கும்பகோணம் காலேம் 


xii 


இதன் 


கீழ்க் 


( பரதன் " எனப் பெயர்கொண்ட நாடகத்தின் 
யொன்று கிடைக்கப்பெற்றுப் படித்து மகிழ்ந்தேன் . இனிமை 
யும் உருக்கமும் வாய்ந்த பரதாழ்வான் சரிதங்களை நாடகப் 
போக்குக்கேற்ப இல்லது புணர்த்துப் படைக்கப்பட்டது 
நூல் . “ தள்ளரிய பெருநீதித் தனியாறு பு ச மண்டும் பள்ள மெனுந் 
தகையா " னாகிய அப்பரத நம்பியின் உத்தம குணங்களெல்லாம் 
ஒருமுகப்படுத்தி இந்நூலுள் விளக்கப்பட்டுள்ளன . 
வசன நடை உயர்ந்த போக்குடையதாகும் . இந்நூலுள் ஆன் 
றோர் செய்யுட்களும் , தொடர்களும் ஆங்காங்கு எற்றபடி 
அமையப்பெற்றும் உட்பொருள் பொதியப் பெற்றும் உள்ளன . 
அருந் தொடர்களையும் , தொனிப் பொருள்களையும் 
குறிப்புக்களில் இந்நூலாசிரியர் விளக்கி யிருத்தலால் , தனித் 
துப் படிப்போர்க்கும் ஆசிரியரின் உட்கிடைகள் நன்கு விளங்கக் 
கூடியனவேயாம் . இவற் : ல் , படிகொண்ட கீர்த்தி இராமா 
யணமெனும் பத்தி வெள்ளத்தில் மூழ்கிப் பலரும் ஆனந்திப்ப 
தற்கு இந்நூல் ஓர் அழகிய துறையென்றே நாம் கூறத் 
தட்டி 

ல்லை . வட மொழி , தென் மொழிகளிலும் , சம்பிரதாய 
கிரந்தங்களிலும் , லோக தர்மங்களிலும் , தாம் அனுபவித்தவற் 
றைத் தாமின் புறுவது லகின் புறும்படி இந்நூலால் வெளிப் 
படுத்தியுதவிய ஐயங்காரவர்களது அரிய செயலைத் தமிழ் நாட் 
டார் பெரிதும் பாராட்டுவார்களென்றே நம்புகின்றேன் . 

( Sd . ) மு . இராகவய்யங்கார் . 

திருவல்லிக்கேணி . 


PREFACE . 


The theatre in proper hands might certainly be made the 
school of morality " . ( Sheridan . ) 


A renaissance has begun in the conception of drama as 
an art . The increased output of dramatic literature and the 
inclusion of the drama in the curricula of our educational 
institutions indicate the growing interest of the public . 
Drama can be 

à power for good or evil ; it is well that 
it shall be a power for good . 

The best theme for such an aim would naturally be the 
treatment of Truth . As the best and Saint - like son of India has 
declared , God is Truth and Truth is God . The great Epic , 
Ramayana, that stupendous outpouring of an Immortal Genius, 
whose heart pulsated with the divine spark of universal love 
and whose soul , at all times , submerged itself into the spiritual 
essence of Godhead , is the best evidence of the triumph of 
Truth . Even in an epic , where love of brother is the central 
idea , there stands out boldly , the captivating figure of 
Bharatha , who has rightly been called the Ideal Brother . 
unselfish and unfathomable love and reverence for his brother 

a beacon light for suffering humanity to follow . His 
ready renunciation of all kingly pleasures and powers and his 
complete absorption in the ocean of love for his brother 
substantiate beyond doubt the divine Principle of Service . 
Such a beautiful figure compels dramatisation so that the idea 
of a truly fraternal love may be popularised . Filial love and 
obedience have nowhere been so thoroughly exemplified as in 
Rama , who richly deserves the title of the Ideal Son , by which 
he is known to posterity . Sita , as conceived by the giant intel 
lect of Valmiki has become a classic as idealised womanhood . 


serve as 


An Epic , so brimful of dramatic appeal , powerful characteri 
sation , supreme love , stern morals , and coniplete self -effacement 
and self renunciation , should be made available to all in an at 


xiv 


tractive form viz . , Drama . Thus influenced, I took up " Bharatha" 
and have endeavoured to make it of some literary worth and at the 
same time , easily actable on the stage , and I may add that it 
has been staged with success . 

I may add that I shall be happy to render all possible 
assistance to amateur dramatic institutions which may take 
this play for stage depiction , for which my previous written 
permision is always necessary . I shall feel highly obliged 
for any improvements or suggestions offered . 


I take this opportunity to place on record my thanks, to my 
learned friends , Messers . T. S. Paramasiwam Pillai , author, of 
Thirukkural Saram and D. N. Ramakrishna ſy yangar for their 
kind scrutiny of the manuscript . 


Madras , 
II - 5-1932 . 


K. RAMASWAMI IYENGAR , 
2, Arumugam Chelly St., Triplicane. 


நாடக பாத்திரங்கள் 


குகன் 


இராமன் 
பரதன் 
இலக்குமணன் 

தயர தமன்னன் மைந்தர் . 
சத்துருக்கன் 
வசிட்டர் 

ஞானாசிரியர். 
சுமந்திரர் 

அமைச்சர் . 
ஜாபாலி 

ஓர் இருடி . 

வேடுவர் தலைவன் ; நாவாயன் . 
அநுமன் 

வானர வீரன் . 
வீடணன் 

இலங்கை மன்னன் . 
வாமனன் 
கேசவன் 
சீதரன் 

நகரவாசிகள் . 
தாமோதரன் 
செங்கன் 
கொங்கன் 
சப்பாணி 

வேடுவர் . 
முத்தன் 
கோசலை 
கைகேயி 

சயர தன் மனைவியர் . 
சுமித்திரை 
சானகி 

இராமன் மனைவி . 
மாண்டவி 

பரதன் மனைவி . 
மந்தரை 

கைகேயியின் 

தாதி . 
தூ தர், மற்றும் வானர வீரரும் , நகரவாசிகளும் . 


பரதன் 


அங்கம் 1 


களம் 1 


யடை 


வகை 


இடம் - கிரிவ்ரஜபுரத்தில் ஒரு பூந்தோட்டம். 
பாத்திரங்கள் : - பரதனும் அவன் மனைவி மாண்டவியும் . 
மாண் : தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க 

கொண்டல்கள் முழவினேங்க குவளை கண் விழித்து நோக்க 
தெண்டிரை எழினிகாட்ட தேம்பிழி மகரயாழின் 
வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ . - நம்பர் 
கதிரொளி மணியே ! இவ்வெழிலுறு பூம்பொழில் அழகி 

னைக் கண்டு உமதுளம் மகிழ்வினை கின்றதோ ? 
பரத - திங்களினொளியே ! புரந்தரன் அமரும் சிறந்த சோலையி 

னும் சீரியதேயாயினும் என்னை மகிழ்விக்கும் 

இ ) தற்கிலது . 
மான் : - உமதுளத்துறை மறைபொருளெதுவோ ? இக் கொடி 

யுறு நறுமண மலரோ ? அருந்திடுகனியே! ? 
பரத : - 5 றுமணமும் , 3நிறை குணமும் , நல்லழகும் ,: இன்சுலை 

யும் நன்கமைந்தது அந்தமில் பேரின்பம் அளிக்க வல் 

லது . 
மாண் : - நாற்குணமு நன் கமைந்ததோ ? 

அங்கனமாயின் 
மனங்கவருவது 

நன் 4 மணமலரே . 

( மலர் கொய்துவரச்செல்கிருள் .) 
( 1 ) பறை பொருள் - மறைந்த பொருள் ; மறைதந்த பொருள் . 
(2 ) கொடி- பூங்கொடி ; பூங்கொடிபோல்வளாகிய பெண் . 
( 3 ) நிறை- நிறைந்த ; கற்பு . 
மணமலர் - வாசனையுள்ள புஷ்பம் ; மணம் செய்து கொண்ட 

மங்கை . 
1 


2 


பரதன் 


( அக்கம் -1 . 


பரத: - ( தனக்குள் ) ஆசா பாசம் அறுக்கும் வாசமாமலரே சென் 
பூசைக்குகந்ததும் சிரசுக்கிசைந்ததும் . 

அப்பொன் 
மலரை இம்மென் மலர் உணருமோ ? 
மாண் : -- ( மலருடன் வந்து ) இப்போது போது மோ ? மற்றொன்று 
இப் 1 போது வேண்டுமோ ? 

( கொணர்ந்த மலரையளிக்கிறாள் .) 
பாத - ( முகர்ந்து ) மனோரஞ்சிதமே ! மணந்த பூவிருக்க மற்றோர் 
பூவை முகர்வதேன் ? 

( தன் சிரத்தினில் தரித்திட முயல ) 
மாண் .--- (பதன் கையைப் பிடித்துத்தடுத்து ) ஆ ! 01 ன் செய நினைத் 

மணந்த பூவையும் சென்னியிற் சூடவா ? 


பரத : - ஏன் ? 


கா 


வினிலமைத்த 


மாண் : மும்மூர்த்தியரும் தத்தம் பூவைத் தரிக்குமிடம் அறி 

யாது தரித்தடைந்த பயன் பெரிதே . 
பரத : - மடமயிலே ! ஆக்குமறிவும் , அளிக்குமருளும் , அழி 

குந் திறனும் வாய்க்கப் பெற்றனர் அம்மூவர் . முதல் 

வருமாயினர் . அறிந் திலையோ ? 
மாண் : அறிவேன் . 

நான்முகக்கடவுளோ 
கோயிலை யிழந்து காவலில் உழன்றனன் . உரத்தினில் 
தரித்த கருமுகில் வண்ணனோ, உரகப்பள்ளி யுணர்வுற் 
றெழுந்திலன் . உடலினிற் பிணித்த சடைமுடி யண்ண 
லோ , சுடலையைக் காக்கும் கடையனே யாயினன் , சிரத் 
தினில் தரித்து நீர் என்பெற நினைத்தீர் ? முடியினிற் 
சூடுபவர் படும் 

பாடறிவேன் . ஆதலின் நீர் முடிய 
நான் உடன் படேன் . 
பரத : - பெண்டிர் தம் பொறாமை பெரிதே . 
மாண் : - புருடனிலடங்காத பூவைப் போற்றுவதா ? 

[பூவை வீழ்த்திட ] 


| 


( 1 ) போது -- காலம் ; மலர் ; மலர் போன்ற மடந்தை . 
( 2 பூவை - மலரை; பெண்ணை , 


களம் -1 ) 

பரதன் 
பாத: - பெண்ணே ! என் பதத்தினில் இதை வீழ்த்தினையே ! 

இனி எப்படி யான் ஏற்பது ? 
மாண் : - ஏற்பவளுக்களிப்பது . உமது பதமலர் தீண்டிய இம்மண 
மலரை என் முடியினிற் சூடுவேன் . 

( தன் முடியினில் அலங்கரித்துக் கொள்ள ) 
பரத : - தன்னலம் கருதும் தன்மையரே மங்கையர் . 


மாண் : -- நுன்னலம் கருதியே சென்னியிற் சூடினேன் . ( சூடிய 

பூவை எடுத்து இப்பூவையே கோரியது உண்டை 
யின் தந்திடக்கடையிலை. 

கொடுக்கிறாள் . பாகன் வாங்கி முகர்கிறான் .) 
பாத : - பூங்கொடியே ! நின் பூங்குழலிற் சூடிக்கொடுத்த பின் 
னரே இம்மணமலர் முன்னினும் பன்மடங்கு 

பன் மடங்கு மணம் 
டைந்துயர்ந்தது . 
மாண் : - அம்மலரா மலரால் மனமகிழ்ந்தீரே ! 
பரத : - இதுவா என்னை மகிழ்விக்க வல்லது ? இயலாதிதற்கு . 
நின் முடியினிற் சூடியே பணம்பெறச் செய்குவாய் . 

( மனைவியின் முடியினில் கன் கரத்தால் 
அலங்கரிக்க , மாண்டவியும் 

யுற்று நகையுற ) 
நீ நரையுறுவதேன் ? 
மாண் :--பகைவரை வெல்லும் 2உமது வகையினைக்கா.ை 
பரத : -மெல்லியளே ! வெல்லரிய வீரனல்லவோ யான் ? 
மாண் : - வீரரேயாயினும் மாரனுக்கஞ்சுவர் . 
பாத : - அஞ்சு கமே ! அவ்வுருவிலிக் கிளைத்தவனென வா நினைத் 

தனை என்னை ? 
மாண் : - அளித்த மலர் 

மவர் அகற்றியது அம்மலர்வாளிக் 
யன் Bா ? 


( 1 ) நகை - சிறிப்பு ; அழச . 
( 2 ) உமது வகை - உமது உவகை ; உமது திறம் . 


4 


பாதன் 


( அங்கம் .1 . 


. 


பரத : - என் நெஞ்சம் அறிந்திலை. மணமுறு மலாம்பை என் 

புற அளித்தனன் . சிலையொத்த வளை நுதலும் , கணை 
யொத்த , கருவிழியும் , பெற்று குணமற்ற நீ ஈரம்பு 
பெற்று என்பெற்றாய் ? நாணற்ற நங்காய் ! அபலை எந்நா 

ளும் அபலையே . 
மாண் : -- 2நானிலாது நானிலை . அ.யின் வலியை அம்புவி 

யறியும் . பேசி என்னாவது ? இவ்வாசமலர் உம்மை 
மகிழ்விக் திலது போலும் , ங்ஙனமாயின் அருங்கனி 

யொன்றை அருந்திட அளிக்கவா ? 
பரத : --- கற்பகக்கனியே ! 3கனிவாயளித்திடிற் களிப்புடன் உண் 


அங் 


பேன் , 


மாண் : - அப்படியே . 

(கனி சொணரப் போகிறாள் . ) 
பரத :-(கனக்குள் ) யான் அருந்த விரும்புங்கனியை இவ்வரிவை 
யறிந்திலள் . அக்கனி அமுதினும் இனியது . 

அற்புதம் 
அமைந்தது . 4 மெய்ப்பிணி மாய்ப்ப 
பெனுங் கோசலைக் கொடியினில் தானே வந்து தோன் 


கற்பவல்லி 


றியது . 


மாண் : - ( பழத்துடன் வந்து ) இவ் 5 வொட்டு மாங்கனியின் இன் 
சுவைக்கிணையிலை. 

( அளிக்கிறாள் .) 
பரத: - என்னிட்ட மாங்கனி ஈதல்லவே . அக்கனி தெவிட்டாத 

தேன் . 
மாண் .. 

- சரி சரி . வீணே வனத்தினிற் காலம் கழிப்பதேன் ? வள 
மனை யடைவோம் வாரீர் . 

( போக யத்தனிக்கிறாள் .) 
பாத : - என்னே இம்மானின் மன வன்மை ? ஓவியத் தெழுதரிய 
இப்பாவையின் உடலை அக்கலைமகள் தலைவன் 

நறுமண 
மலரால் நலம் பெறப்படைத்தும் இவள் உளத்தை வன் 
சியதனால் என் பெறப் படைத்தனன் ? 
( 1 ) தனம்-பயன் ; நூல் ( நாண் கயிறு ) 
( 2 ) நாண் - நாணம் ; 
( 3 ) சனிவாய் - கோவைக்கனி இதழ் . சனிவு- அன்பு 
( 4 ) மெய்ப்பிணி - காயத்துற்ற நோய் ; பிரவி தந்த நோய் , 
( 5 ) ஒட்டு மாங்கனி -- ஒட்டுமாம் பழம் , ஒட்டியுரையும் கன்னி . 


தை 


கயிறு . 


களம்-1 .) 


பரதன் 


மாண் : -- (விலகி நின்றவள் அனுகி வந்து ) மனோகா ! உண்டு மகிழ்க் 

திட யான் தந்த சுவைக்கனியைக் கண்டும் அகற்றினீர் , 
வன் சிலையாயது என்னுளமேயோ ? .உமது மனங் கவரு 

வது இவ்வனந்தனில் இல்லையேல் இங்கென் செய்வது ? 
பரத : - மனத்திற் கினியது என் கண்ணை விட்டகன்றிலது . 
மாண் : - மகிழ்விக்க வந்த மனைவியிடம் மறைப்பதேன் ? 
பாத - ( தாமரைரிறைந்த நீர் நிலையைச்சுட்டி ) பாவாய் ! அதோபார் . 

அந்தமமைந்த சுந்தரவுருவம் ஆங்கு பொலியா நிற்கின் 


1 


காரை 


யாண் நாதா ! உமது மனம் நாடுவது வனமேயோ ? 
பரத : - என்ன ? வனமா ? தடமன்றே ? 
ம : ண் : - இடையறப் பூச்தெகொரு தாமரைக்காடெனக் 

விலையோ ? 
பரத -- உண்மை. 

நாடு தங்கி நலம் பெற வழியிலையேல் காடு 
சென்று கடுந்தவம் புரிவதே எற்றது . 
மாண் : -ஆருயிரே! உமது ஆகங்குளிர இத்தடாகத்தியாதுளது ? 
பரத : -மதிவதனி ! , 2தண்புனல் அமரும் நன்னெழில் மதியே . 
மாண் -- என்ன 3 மதி மயக்கம் ! இது இரவோ பகலோ ? 
பரத : -ஐயமேன் ? 
மாண் : -- கதிரவன் 4 ஒளி முன் மதிதரும் : ஒளியா ? 
பரத :-5 ஆதவன் ஆழ் கடல் மூழ்கினன் . மாசற்ற முழு மதி 

யும் தோன்றியது . 
மாண் : என்ன விர் த ! மாசிலாம 

மதியும் உண்டோ ? 5 மதியுன் 
டேல் மானும் உண்டு. 
( 1 ) வனம் - காடு ; ஜலம் . 
( 2 ) நாரத்தை அயனமாக வுடைய இராமசந்திரக்கடவுள் . 
( 3 ) மதி - புத்தி ; சந்திரன் ; மதிமுகத்தவள். 
( 4 ) ஒளி- பிரகாசம் ; மறைதல் . 
( 5 ) அதவன் - சூரியன்; கதிரவன் குலத்து நித்த பரதன் . 
( 6 ) மதியுண்டேல் 1:31 னும் உன்- டு - சந்தினிடத்தில் மாண்டு; 

புத்தி யுண்டேல் பெண் 60 முண்தி: இராமனுண்டேல் சீதை 
யும் உண்டு . 


8. பரதன் 

( அக்கம் -1, 
பரத . - ஆம் . மதியுடன் மானுளது . பரந்து 

பரிபூரணமாய் 
இனித்த சீதத்தடம் புகுந்து என் தாபம் தணிவேன் . 
மாண் : - ( தண்ணீரில் பிரதிபலிக்கும் தனது உருவினையணையத் தலை 
உன் துணிந்து எழுந்ததாய் நினைத்துத் தடுத்து ) ஆ ! 

என்ன 
துணிபு ? 1 மெய்ப்பொருளிருக்கத் 

தோற்றங்கண்டு 
களிக்கக் கருதுவதா ? 
பரத : - தோற்றேன் அக்தோற்றத்திற்கே. மெச்சினேன் நின் 

மாசற்ற மதிக்கு. இல்லாள் அகத்திருக்க இல்லாத 
தொன்றில்லை. 2பொய்யில் வாழ்க்கையில் 

மெய்யனத் 
தோன்றும் இன்பமனைத்தும் பொய்யே . சிற்றின்பத் 
தின் இன்பம் தேன்பட்ட விடம் போல் தித்திக்கும் . 
அம்மதிவதனன் பதமலரே அந்தமில் பேரின்பம் அடை 
விப்பது . 

மலராது குவியாது மணம் வீசும் தெய்வம 
லரே என் முடியினில் அணியு மலர் . முனிவர் விழுங்கும் 
அக்கோதில் இன் கனியே அநுதினமும் அருந்த யான் 


விரும்புவது . 


" பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் 
இறைவன் அடி சேராதார் 

- திருக்குறள் 
பிரித்துறைய நேர்ந்தமையால் அப்பேரின்பம் . இழந்து 
ளேன் . இறைவனணை அவ்வாறாயது . 

[ அரசமரங்கண்டு அரசன் நினைவுற்று 

அசைவற்று ரிற்கின்றனன் ) 
மாண் : - ஆருயிர் இறைவ ! அசைவற்று நிற்பதேன் ? 
பரத . - இல்லாளே ! 3 வானடைந்துள அரசினைக்காண் . 4 நடுவு 

நமதரசர் நிலையைக் குறிச்கின்றதன்றோ ? 
அத்தரு 5 வேம்பைத் தழுவிபது வியப்பே . 
( 1 ) மெய்ப்பொருள்- தனது உடல் ; கடவுள் . 
( 2 ) மெய்யில் - உடலில் ; பொய்யான . 
( 3 ) வான் அடைந்துள அரசு- ஓங்கி வளர்ந்த அரச மரம் ; சிறப்புற்ற 

தயரதன் ; சுவர்க்கமடைந்த வேந்தன் . 
( 4 ) நடுவுநிலை - தோட்டத்தின் மத்தியில் ; பபாகமின்மை 
( 5 ) வேம்பு - குறிப்பாக கைகேசியையுணர்த்தும் . 


நிலை நின்ற 


ser ம் -1 ) 


பாதன் 


3 


சண் 


மாண் : -- வியப்பா ? உவப்பே , கைப்பேயாயினும் 1 வேம்பன்றோ 
நன்மை பயப்பது ? 

[ பெரும் புயலும் பேரிடியுமெழ ) 
பரத : - பெரும் புயலெழுந்தது . பேரிடியும் முழங்கியது . 

டமாருதச் சுழல் வந்து வந்தலைக்கத் தழுவியு வந்த தரு க் 

களிரண்டும் . ஆங்கு 2 மோ துற்றலைகின்றன . 
மாண் : - இனியவை நிலை குலைந்தொழியுமோ ? 

[ இரண்டு கிளைகள் முறிந்தகன்றிட ) 
பரத : -- 3 கிளைகளிரண்டும் அகன்று போயின . 

| « ! சாய்ந்து விழ ) 
சலியாத 

அரசும் அடியோடு பெயர் 


படியினி 


யினிற் 


சாய்ந்தது . 


6 


மாண் :-( அரசமரம் தங்கிய பறவைகள் அந்தாத்து அரற்றுவதை 

நோக்கி ) என்ன பரிதாபம் ! அன் றிலைப் பிரிந்த 4 பேடை 

கள் ஆங்கு அரற்று கின்றனவே . 
ப : - இக்காடு ண ணாக் காட்சிதான் என்னோ ? 

(சத்துருக்கன் பிரவேசம் 
சத்: - அண்ணா ! 5திருமுகங்கொண்டு தூதர் நால்வர் நம் நகரி 
னின்று இவண் அடைந்துளர் . 

உமது திருமுகங்காண 
விரைகின்றனர் . 
பரத -- அவர்களை விரைவினில் அழைத்து வா . 

[ சத்துருக்கன் போகிறான் ; ] 
மாண்டவி ! கண்டகொடுங் காட்சிக் கேற்ப நமது அன் 
பர்க்கு ஏதேனும் துன்பம் விளைந்ததோ ? 7 மந்தர கிரி 
யாற் கலங்கிய கடல் போல் எந்தையர் உளமும் நொந்திட 
லாயதோ ? 
( 1 ) வேம்பு நோய் தீர்க்கும் ; உலகுறு நோய் தீரும் கைகேயியால் . 
( 2 ) தயரதனை அலைத்து வற்புறுத்தினள் கைகேயி 
( 3 ) கிளைகள் ராம லக்ஷ்மணரைச் சுட்டும் . 
( 4) பேடைகள் - பெண் பறவைகள் ; தயரதன் மனைவியரைக் குறிக் 
( 5 ) ( 6 ) திரு முகம் - ஒலை ; முகம் . 

- [ கும் . 
( 7 ) மந்தரகிரி - மந்தா பருவதம் ; மந்தரையின் சொல்லயும் செயலை 

யும் காட்டும் . 


CO 


பரதன் 


( அக்கம் -1 . 


தூதன் 


மாண் : - காதல ! அன்று கடைந்ததால் உலகம் அடைந்தது 

நலமே , மாநிதியும் , மாமதியும் , மாமகளும் , ஆரமுதும் 

அலைகடலெழுந்தன . 
பரத : - அனைத்தையுமழிக்கும் , ஆலமும் ஆங்கு முளைத்தது 

வன்றோ ? 
மாண் : - அக்கடு விடமும் ஓர் அணிகலமாய் அச்சடை முடி 

யோன் கண்டத்தமைந்தது . விளைவது எதுவெனினும் 
அதை நலமெனத் தெளிவோம் . 

சத்துருக்கள் தூதர்களுடன் வருக முன் . ] 
இளவா சே ! 1 வந்தனம் . இ ) கடிதம் கொண்டு 2 வந்த 
னம் 

( + டிதத்தைக் கொடுக்கிறான் ) 
பரத : - யார் இவண் விடுத்ததுங்களை 
தூதன் : - தமது குலகுரு . 
பரத - (கடிதத்தைப்படிக்கிறான் ) கேகயன் செல்வனுக்கு வேதியன் 
வரைந்தது . 

கடி தம் கண்டதும் கடி. தினில் வந்திடு 
என்னே இந்நிருபம் ? ஆதியிற் 

ஆதியிற் சேமமும் அந்தத்தில் 
வாழ்த்துமிலை . 
சத் : - 3 ஆதியந்த மிலாததை ஓதியும் உணரப்போமோ ? அவ் 

வேதியர் இவ்வாறு வரைந் காரணம் 
நம் தாதையர் 

எங்கேகினரோ ? ண்ணலும் 
லையோ ? 
பரத : - யாது விளைந்ததோ ? தூதர்காள் . நமது வேந்தர் 4 வலி 

யரோ ? 
தூதன் : - ஆம் . வலியரே . 
பரத : - செம்மல் இராமன் 

5 செல்வத்தனோ ? 
தூதன் : - ஆம். செல்வத்தனே . 
பரத : -நம் நகருறைவார் குறைவிலரா ? 

( 1 ) ( 2) வந்தனம் நமஸ்காரம் ; வந்தோம் . 
3 ) கற்றவருங் காணகில்லாக் கடவுளைக் குறிக்கும் குறிப்பு . 
( 4 ) வலி --- வல்லமை; வியாதி , 
( 5 ) செல்வத்தன் - செல்வத்தை 

உடையவன் ; 
சென்றவன் . 


எதுவோ ? 

ஆங்கி 


சீதையை 


களம் -1 ) 


பரதன் 


9 . 


தூ தன் : - நீரிலாக்குறையொன்றே. 
பரத :-- சோதரா ! உற்றதொன்றும் 

ற்றதொன்றும் உணர்கிலோம் . விரைவினில் 
நகரினையடைவோம் . 

( எல்லோரும் போகிறார்கள் .) 


களம் 1 முற்றிற்று . 


களம் 2 


. 


இடம் : - அயோத்தியில் ஒரு தெரு. 
பாத்திரங்கள் : - பரதனும் சத்துருக்கனும் பிரவேசம் . 
பரத : -- தம்பி ! பொன்ன கருக்கொப்பான இந்நகர் நகையிழந்து , 
பொலிவழிந்து , பாழடைந்துளதே 

! 
ஓதுகின்றில் கிள்ளையும் ஓதியர் 
தூது சென்றில வந்தில் தோழர் பால் 
மோதுகின் றில பேரி முழா விழா 
போதுகின்றில் பொன்னணி வீதியே . 13 

கம்பர் . 
மன்னுயிர்காக்கும் மன்னனும் , நல்லறம் போற்றும் அண் 
ணலும் , மன்னி இவணிருப்பின் , நன்னலம் இந்நானிலம் 
அகன் றிராது . மங்கலவீதிகள் தோரணங்களின்றி அமங்க 
லம் அடைந்துள . ஆலையந் தன்னில் அமர்ந்துள அமலனைக் 
காலையம்பொழுதினிற் பள்ளியுணர்த்திப் பூசையும் புரிந் 
திலர் இப்புரியினில் உறைவோர் . பேரிகையொலியும், 
வாத்தியநாதமும் , திருமணியோசையும் கேட்டிலம் , 
தூயவர் தூமலர் தூவித்தொழுதிலர் ; அந்தணர் அருமறை 

ஓதிலர் ; மங்கையர் மங்களம் பாடிலர் . 
( 1 ) நீர் - தாம் ; தண்ணீர் ; ( நீ :ைசின் - உலகியல் 

ன்று உலகு அமையாது . நீர் - இராமன் ) 


அமைடாது . 


2 


10 பரதன் 

( அங்கம் -1 . 
சத்: - அண்ணா! ஆவி நீத்த உடலென ஆயது இந்நாடு . 

நகையிழந்தனவாண்முகநாறகிற் 
புகையிழந்தன மாளிகைபொங்கழற் 
சிகையிழந்தன தீகைதேமலர்த் 
தொகையிழந் தனதோகையரோதியே . " 

- கம்பர் . 
அத்தேனடைந்த சோலை திருவற்றநிலையைக் காணுதி . 
பறிப்பாரின்றி வெகுமலர் உதிர்ந்து , சருகென 

நறுமணம் இழந்துள . காய்கனிகளும்கரித்து வீழ்ந்துள .. 
பரத : -முத்திதரும் நகரேழில் முக்கியமாம் இந்நகர்க்கும் உற் 

றது தான் என்னோ ? 


உலர்ந்து , 


சத் : - பங்கயச்செல்வி பார்துறந்தனள் போலும் . 
பரத : - வளமனையடைந்து விளைந்தவையறிவோம் . 

[ இருவரும் போகிறார்கள் . மந்தரை 

விரைந்து வருகிறாள் . ) 
மந்த : - எங்கே என் கண்மணி பரதன் ? அதோ போகிறான் அதி 

வேகமாய் . அரசென்றால் ஆர்க்கும் ஆசைதானே . இனி 
யவன் மன்னாதிமன்னனாகத் தடையென்ன ? பெற்ற 
மகன் இவனிருக்க, மாற்றாள் மகன் முடிசூடுவனெனக் 
கேட்டதும் , கைகேசியின் இன்பவெள்ளம் கரைகடந்து 
ஓடியது . இராமன் அரசனாயின் , கோசலையின் தாசியாய் 
அவள் ஆவளென்றேன் . பரதனும் அவந்தனாய் அலைவ 
னென்று அடுத்துரைத்தேன் . என் இனியமொழிகள் 
அவள் செவியினில் ஏறாது போயின . பரதனை அரசனாக்க 
மறுத்தது மன்றி , என்னையும் வெறுத்தனஎள் . எண்ணிய 
எண்ணம் முடிக்காதுவிட்டேனா நான் ? பெண்ணாய்ப் 
பிறந்தாலென்ன ? கூனியாய் இருந்தாலென்ன ? மணப் 
பரிசமொழி அவட்குணர்த்தினேன் . வேந்தன் வாய்மை 
காத்திடல் அவள் கடனெனக் காட்டினேன் . திரும்பா 
மனமும் திரும்பியது . நான் மூட்டிய தீ நன்றாய் மூண் 
டது . இராமன் திருநாளும் வெறுநாளாயது . 


. 


என் புத் 


இனி 


களம் .2. ] பரதன் 

11 
தியே புத்தி ! யுத்தியே யுத்தி ! கைகேசியின் மனதைக் 
கலைத்தேன் ; கோசலையின் மகனைக் குலைத்தேன் ; என் 
பகையை ஒருவகையாய் முடித்தேன் . • இக்கிழவி இனி 
அழிந்தாலும் பெரிதல்ல . இவள் பெயர் ஒருநாளும் 
அழியாது . என்ன அநியாயம் ! வந்தபரதனை வேந்த 
னென்று சிறிதாவது மதித்தனரா இந்நகரமாந்தர் ? 
அவனைக்கண்டதும் கதவடைத்தல்லவா உள்ளேசென் 
றனர் ! சிறியனென்று என் இளஞ்சிங்கத்தை இவர்கள் 
இகழ்வதா ? கண்ணளவாயதே காணும் கதிரொளி ? 
இவர்கட்கு அவன் இழைத்த தீங்குதான் என்னவோ ? 
இராமனே ஆளவேண்டுமாம் . காடுசென்றவன் 
நாடுவந்து ஆளுவன். ஆளுவதை எல்லோரும் கண் 
குளிரக் காண்பார்கள் ! 
( நேபத்தியத்தில் ) மந்தரையைமாய்த்திட இன்றுதான் 

வாய்த்தது . விடுவதில்லை அக்கொடியவளை . 
மந்த : - இதென்ன கலகலவெனுமொலி ? பரதன் வந்தது கண்டு 

ஊரார் எல்லோரும் கலகம் விளைக்கக் கிளம்பினர் போ 
லும் ! ஐயோ ! இவர்கள் கையினிற்சிக்கினால் என்னை 
நமனுலகம் அனுப்புவர் . அரசி கைகேசிக்கு அறிவிப் 
பேன் . 

( விரைந்தோடுகிறாள் . 

நகரவாசிகள் பிரவேசம் . ) 
வாமனன் : 

பரதன் வரவும் நல்வரவே . இதுவரை வெளிவர அஞ் 
சிய அவ்வஞ்சகி இன்று நெஞ்சம் துணிந்து வெளிவந்த 
னள் . அப்பாவியின் ஆவிபோக்கிடில் , இப்பாரகத்தின் 

பாரம் தீரும் . 
கேசவன் : - அப்பேதையை நோவதேன் ? 


வாம் : - அறியாய்போலும் ! உடலுறுகோணலினும் அவள் உளத் 

துறுகோணல் போக்குதற்கரிது . அருஞ்சுணங்கன் வாலை 
நிமிர்த்தவும் வசமோ ? பண்டொருநாள் இராமன் வில்லு 
மிழ் உண்டையுண்டதனை உள்ள 

உள்ளத்தமைத்து அவ்வுத்த 
மன்மீது உறுபகைதீர்க்கக் காத்திருந்தனள் 
துவரை . 


12 


பர்தன் 


( அங்கம் -1. 


தறிந்து , 


மன் னவன் 

தன்மாமகனை மன்னரைக்க வண்ணிய 

தான் கொண்ட பகையைக் கேகயன் பாவை 
யைக்கொண்டு முடித்தனள் . 
கேச : - சொல்பவர் சொன்னலும் கேட்பவர்க்கு அறிவில்லையா ? 

இளவரசி எவ்வாறு இசைந்திருப்பள் ? 
சீதரன் : - காசா லேசா ? 
கேச : - காசாலே சாவா ? 
தாமோதரன் : - ஆம் . ஆசைக்கு அளவேது ? அகில லோகங்க 

கட்டியாளினும் போதாது . மண்ணாசையால் தன்மைக் 

தன் அரசாள ஆசைகொண்டனள் . 
கேச : - மன்னனோ ? 

பெண்ணாசை கொண்டவன் என்ன தான் செய்யான் ? காமம் 
கொண்டவன் கடுநஞ்சுண்டவன் . நஞ்சுண்டவனுக்கு 
நன்னெஞ்சுண்டா ? நன்னெறியுண்டா? நலந்தானுண்டா ? 
தன்காதலியின் காதல்முதிரக் கண்ணிழந்தான் அக்கா 
முகன் . 


வா : 


தாமோ: - ஆம் . விழியிலார்க்கு ஏது விளக்கு ? கண்ணிழந்து , கண் 

ணுட்கருமணியை இழந்து , தன் கண்ணியமும் இழந்த 

னன் . முற்பகல் செய்தது பிற்பகல்விளைந்தது . 
கே :--என்ன ! 

வயது முதிர்ந்த வேந்தனையோ , வாய்வந்தவாறு 
இகழ்வது ? மனுமுறையகலா மன்னவன் ள மானை மகிழ் 

விக்கவோ இனிய மகனை விலக்குவன் ? 
வாம்: -- அந்தம் நிறைந்த மைந்தன் பிறந்ததும் அவன் முதிர்ந்த 

வயதும் : திரும்பியது . அழியாயௌவனம் 
பெற்றனன் . அழகிய 2 மானின் 

விழியினிற்பட்டு 
இமைகனையும் விட்டனன் . மோகம் ஆட்கொள்ளவே , 
அவன் மதியும் சதியடைந்தது . இல்லையேல் , இல்லறம் 
நடத்த அக்கோசலையிருக்க , மற்றும் ஆசைக்காதலியும் 
( 1 ) மைந்தன்- அழகுள்ளவன் ; வலிமையுள்ளவன் ; இராமன் . 
( 2 ) டான் - கைகேயி . 


அடையப் 


களம் -2 ) பரதன் 

13 . 
வேண்டுமோ வேந்தற்கு ? பெண்டிர்பலரைக் கொண்ட 

வன்கதி இதுவே தான் . 
தாமோ : - ஆம் ! ஆம் ! தந்தையிழைத்த வினைப்பயனை நன்குணர்ந்த 

திருக்குமரன் , திருமகளை மணந்தபின்னர் நிலமகளை மணக் 

கமனமின்றி விலக்கினன் போலும் . 
சீதர: - பெண்டிர் 1இருவரைக் கொண்டவன்பாடே பெரும் பாடா 

கும் . மங்கையர்பலரை மணந்தவன் முடிவைச் சொல்லவும் 
வேண்டுமோ ? 


வாம :---உண்மையென்னவோ ஊரார் அறியார் . வந்த வதந் 

யோ விந்தையின் விந்தையே . வேந்தன் அவட்குத் தந்த 
வரம் இரண்டுண்டாம் . அவ்வரங்கொண்டவள் வற்புறுத் 


னளாம் . 


கேச : - யாது விரும்பியோ ? 
வாம : - அப்பாதகியின் சூது விரும்பியே . சூதும்வாதும் வேதனை 

செய்தன . வரமொன்றினால் மைதிலி மணாளன் வன மாள் 
வதாம் ; மற்றொன்றினால் தன்மைந்தன் அரசாள்வதாம் . 
வேந்தனோ சொல்லறம் பிறழாது , செம்மலையிழந்து , அல் 
லலும் அடைந்து , ஆவியும் துறந்தனனாம் . அம்புவியில் 

க்கதையை நம்புவார் யாவர் ? 
கே : - நம்பாமற் சென்றனனோ செம்மல் இராமன் ? 
வாம : - நம்பியதால் வந்த வப்பு தானிது . துற்குணம் ஆறினையும் 

பெற்றவள் போக்கினள் ; நற்குணம் ஆறினையும் பெற்ற 
வன் போயினன் . அன்று பொன்னகரம் புலம்பியதை 
என்னென்று சொல்வது ! ஆவும் அதன் கன்றும் , அன் 
மலர்ந்தபூவும் , யாவும் அழுதன . 

கண்செய்த பாவ 
மோ ! மண் செய்த பாவமோ ! 
சீதா: -- பெண் செய்த பாவமே . பெண்ணாட்டம் ஆடவிட்டால், 

போராட்டம் அல்லவோ ? போராட்டம் நேரிட்டால் திண் 
டாட்டமேமதான் . பெண்மதி என்றும் பேய்மதியன்றோ? 


( 1 ) இருவரைக் கொண்டவன் - உத்தான பாதன் . ( துருவன் தந்தை ) 


14 


பரதன் 


( அங்கம் -1 . 


வாம : - ஆம் . 

“ தூமகேது புவிக்கெனத் தோன்றிய 
வாரம் மேகலை மங்கையரால் வரும் 
காமமில்லை யெனில் கடுங்கே டெனும் 
நாம மில்லை நரகமுமில்லையே , 

-கம்பர் . 
பேப்கொண்டாலும் கொள்ளலாம் ; பெண்கொள்ளலா 


காது . 


தாமோ: - உண்மை . மந்தரைப்பேயை முந்திமுடிப்போம் . 
கேச : - அது சரியன்று . பெண்கொலை பெரும் பாவமேயாகும் . 
வாம :- அடாது செய்பவர் படாது படுவர் . விடாது பாவம் ; விட்டி 
டோம் யாமும் . 

( அனைவரும் விரைந்து செல்கின்றனர் .) 


களம் 2 முற்றிற்று . 


களம் 3 


இடம் : -கைகேயியின் அரண்மனை . 
பாத்திரங்கள் : - கைகேயி பரதன் வரவை எதிர்பார்த்திருக்கின்றனள் . 
மந்தரை பக்கலில் நிற்கின்றனள் . பரதனும் சத்துருக்கனும் 

பிரவேசம் . 
கைகே : - 1 செல்வா ! 2 நீள் செல்வம் பெற்று நீடூழி வாழ்வாய் . 
பரத: - அன்னையே ! எங்குளர் எமதிறைவர் ? அவரது மாளிகை 

யிற் காண்கிலனே . அன்னை கோசலையின் அந்தப்புரம் 

அமர்ந்துளரோ ? 
கைகே : - தேவர் கைதொழ வானகமெய்தினர் . 
பரத : - ( தரையில் விழுந்து புரண்டு ) ஆ ! இறைவ ! இறந்தேகினீ 

ரோ ? இனி எமக்குத் துணையாவார் யாவர் ? 


( 1 ) செல்வா- அருமை மைந்தா ; சென்று வா . 
( 2 ) நீள் செல்வம் - நாடாளும் செல்வம் ; அழியாப் பேரின்பம் . 


களம் -3 .] பரதன் 

15 . 
( அறந்தனை வேரறுத்தருளைக் கொன் றனை 
சிறந்த நின் றண்ணளித்திருவைத்தேசழித் 
திறந்தனை யாமெனி லிறைவ நீதியை 

மறந்தனை யுனக்கிதின் மாசு மேலுண்டோ -கம்பர் . 
அப்பனே ! கற்பகத்தருநிழலைக் காதலித்து ஆருயிரை 
நீத்தீரோ ? இனியமைந்தன் இராமனைப் பிரியவும்துணி 
வதா ! என் அண்ணனுக்கு இம்மண்ணளிக்கவோ, விண் 
ணுலகேகினீர்! மன்னாதி மன்னனே ! மாமகள் மணக்கோ 
லங்கண்டு மகிழ்ந்தநீர் , இப்பூமகள் மணமுங்கண்டு நெடு 
நாள் மகிழ எண்ணியும் , உமதெண்ணம் ஈடேறாதது எத் 
தகைய 

தீவினையின் பயனோ? ஐயனே ! மெய்யனே ! 
நாதனிலாது மேதினியை நலியவிடலாகுமோ. 

[ மூர்ச்சிக்கிறான் . ) 
சத் : - அண்ணா ! ஆண்டாண்டுதே 

அழுது புரண்டாலும் 
மாண்டார்வருவரோ ? மூண்டவினை முடிந்தது ; எழுந் 
திரும் . 


தோறும் 


பரத . - அம்மணி ! மன்னவர் உமது இன்னுயிரன்றோ ? உடலை 

விட்டுயிரகல விடலாகுமோ? அன்று , சம்பரன் போரினில் 
அம்பரம்சென்று அவர் ஆருயிர் காத்தீர். இன்று நீர் 
வையம் நின்றது வியப்பே ! தாயே ! ஆவிநீங்குமுன் 

ஐயன் எனக்கிட்ட பணி ஏதேனுமுளதோ ? 
கைகே: -- தனையா! உன் நினைவு அவர் நெஞ்சத்திராது போயிற்று . 
சத் : -- 2 அக்குறைவறநின்ற நீலமேனியன் நினைவொன்றே அவர் 

நெஞ்சம் நிறைந்தது போலும் . 
பரத: - தாயே ! எய்திய நோய்தான் என்னோ ? 
கைகே : - 3 மெய்யைப்பற்றிய நோயொன்று நையவருத்திப் 

பறித்தது அவர் ஆவியை . 


( ) தீவின - ஊழ்வினை ; தவமுனியின் மைந்தனை சப்தபேதி யெனும் 

கணை யினால் கொன் றவினை . 
( 2 ) மூவுலகுமளந்த நெடியவன் ; எங்கும் நிறைந்தவன் . 
( 3 ) மெய் - உடல் ; உண்மை ; கடவுள் , 


26 


பரதன் 


[ அங்கம் -1. 


பரத : - இனி அண்ணனைக் காணாது கணமும் தரியேன் , அன்ன 

வன் பொற்கழல்தன்னில் வந்தனை வைத்தாலன்றி என் 
சிந்தை வெந்துயர் சிறிதும் தீர்கிலாது . 

[ போகயத்தனிக்கிறான் .) 
கைகே : - புத்திரா ! சற்று பொறு , 


பரத : -ஏனம்மணி ? 


யுளன் 


. 


கைகே : -இத்தருணம் அவன் இந்நகர் நீங்கி 
பரத : - எங்கேகினன் ? புகழ்சனகன் வளமனைக்கோ ? 
கைகே : - இல்லை. வெங்கானுறைய , 
பரத: - இறைவர் இருக்கவா ? 
கைகே : - ஆம் . 
பரத : - அரக்கரையழிக்கவா ? சுரர்க்கு பகரிக்கவா ? 
கைகே : -1 ஆழியான் ஆணை யாற்றவே . 
பரத: - அவன் இழைத்தபிழைதான் என்னோ ? 
கைகே: - பிழையொன்றும் இழைத்திலன் . 
பரத :-ஆயின் , அக்குற்றமற்றகுரிசிலை என்பற்றியகற்றினர் ? 
கைகே : - வாய்மையைக் காத்திட . 
பரத : - எங்ஙனம் ? 
கைகே : 

: - என் நன்மணநாளில் மணப்பரிசமாக இம் மண்ணரசை 
எனக்கு 

வழங்கினர் . மன்னவர் வாய்மையை மாசறக் 
காத்திடல் கடனெனக்கன்றோ ? 
பரத : - ஆம் . தீமையொன்றில் தேல் . 
கைகே: - அக்கடன் கழிக்கத் தருணம் வாய்த்தது . 
பரத: - எப்படி ? 
கைகே : - மாமகனை மன்னனாக்க எண்ணி , மன்னவர் நன்னாளையுங் 
குறித்தனர் . அஃதறிந்து , அன்று சம்பரன் போரினில் 

எனக்கருளிய வரம் இரண்டினையும் காவேண்டி 


அவர் 


( 1 ) ஆழியான்- தயரதன் ; ஆழிப்பிரான் ; அரக்கரை யழிப்பதாய் அம 

சர்கட்கருளிய ஆதிதேவன் ஆணை யைக் குறிக்கும் . 


4. ) 


\ ! . 


பரதன் 


- 


களம் -3 ) 

னேன் . இருவரமும்கைவர யான் இராமனை அரணியம் 
போக்கி இப்பாரினை உனக்காக்கினேன் . 

அது பொறுக் 
கலாமையால் அவர் ஆருயிர் நீக்கினர் .. 
பாத : - அந்தோ ! கோமுடியே கொடுங்கோளாயிற்றே ! மின்ன 
னை பபொய்யு ! நிலையென்று 

பொய்யென்றபொரு 
ளொன்றைப் போற்றினையோ ? 1 நன்னலங்கருதியா 

அண்ணலையகற்றினை ? 
கைகே: 

மன்னவர் சொன்னலங் கருதியே. 
2 என்னலம் இம்மண்ணினில் ? மணப்பரிசமொழி உண் 

மையேயாயின் வரங்கொண்டு நீர் வற்புறுத்தியதேன் ? 
கைகே : - முதல்வனைத் தலைவனாக்க முயன்றகாலத்து , இர்முது 

மொழி வெளிவந்திருப்பின் , மாளாப்பழி மன்னரைச் 

சாருமன்றோ? அப்பழி போக்கவே இப்பழி எற்றேன் . 
பரத : - அப்படியாயின் என்னை மன்னனாக்க வேண்டியதே போ 

மே . அண்ணலையகற்றியதேன் ? 
கைகே : - முன்னவன் இவனிருப்பின் நீ 

மன்னவனாவது 
ஙனம் ? அங்ஙனம் ஆகாவிடின் மன்னவர்மாற்றம் என் 


னாவது ? 


சத் : - அதுபற்றியேபோலும் அம்மணமொழிமறைத்ததும் 3 இரு 

வரம் விரும்பியதும். 
பரத : - என்ன விபரீத விருப்பம் ! அகற்றிடவேண்டிடில் 

பெருந்தகையை அருங்கானுய்த்ததேன் ? 
கைகே : - அறத்துறையில் நிலைபெற்று ஆங்கவன் ஓங்கவே . 
பாத: - ஆயின் , அவ்வள்ளல் இனிமீள்கிலரே 
கைகே : - வருந்தற்க ; ஈரேழாண்டு களே கானுறைந்து வரவிடுத் 

தேன் . அச்செம்மலும் என்னுளம் அறிந்து தன் 

உவந்தேசென்றனன் . 
( 1 ) நன்னலம் - நல்ல நலர் ; நாமுடைய நலம் . 
( 2 ) என்னலம் - என்ன நலம் என்னுடைய நலம் 
( 3 } ஒருவரம் -- இரு + அப ; இரு வரம் . 


எனுளம் 


. 


18 


பரதன் 


( அங்கம் -1. 


என் 


வள் 


பரத : - அந்தோ ! பயந்ததாயினும் பன் மடங்கு 

பன் மடங்கு அதிநேயமாய் 
வளர்த்துவந்தனையே ! என்னினும் அவன் இனியனெ 
னப் பன்முறை பகர்ந்தவையே ! அண்ணலும் உன்னையே 
அன்னையென எண்ணினனே ! நின் நினைவு தான் 
னோ ? என்ன வாழ்விக்க எண்ணினையோ ? தலைமகன் 
நலத்தையழித்து இந்நிலத்தை எனக்களிக்கவா நினைத் 
தனை ? இளை ண்மையில் 

எனது அன்னை 
யேயோ ! இவள் அகத்துளது வாய்மையோ ; அன்றி 
வஞ்சமோ ? நன்மதி இவள் வயத்திருப்பின் , இப்புன் மதி 
இயலா திவட்கு . அப்பெருமகன் பாற்பூண்ட பேரன்பிற் 
கும் பொருந்தாது . இவள் தூயசிந்தையும் தீயதாய்த் , 
திரிந்திடக்காரணமெதுவோ அறிகிலேன் . பேய்கொண் 

டனளோ ! பித்தேறினளோ ! 
சத் : - ஐ.பமேன் ? ஆய்ந்தறிந்து உணர்ந்தபின்னரே இயற்றிய 


வினையிது . 


2 


4 


பணி 


1- 14 த : - அர், 351 ! விாேயும் பழியினை நினையாதொழிந்தனையே ! 

அவனினக்தும் அழிந்தொழியினும் அது பெரிதன்று . 

அழியா இன்பமளிக்கும் அவ்வன்பனை யகற்றுவதா ? 
அகற்றியழிவதா ? அகலகிலாக் 3 திருமகளும் 
யகலா இளையவனும் துணைவனைப்பிரிந்து உயிர் தரித்திருப் 
பரோ ? இருவரையும் தேற்றி அவர் துயரம் மாற்றுவேன் . 

[ போகயத்தனிக்கிறான் .) 
மந்தம் : -- பரதா! பொறு . பிரியா இருவரும் அவனைப் பின் பற்றிப் 

போயினர் . 
பரத : - என்ன ! போயினரா ? பொறாமை பொறாது இங்கிராது 

போயினரோ ! பேரருள் அருளும் பெருந்தேவிக்குமா இக் 
கதி ? வைதேகிக்குமா வனமுறையுங்காலம் ? அந்தோ ! 


( 1 ) உண்மையில் - வாஸ்தவத்தில் ; உண்மையில்லாத . 
( 2 ) பேரின்பம் அளிக்கும் பெருமான் . 
* ( 3 ) திருமசள்- இலக்குமி ; சீதை . 
( 4 ) பணி - பணிதல் ; ஆதிசேடன் , 


ன 


6 


ருள் 


ன் வாது 


கும் ? 


உன் 


ஊ 


க் 


ல 


களம் .3 . ) பரத 

19 
1 அந்தமிலான் 2 உவந்தமா துடன் 3 மன்னடிமையாயவன் 
பின்படா மூவரும் ஒருங்கே சென் றனரே ! 4 அறம் 5 பொ 

இன்பம் மூன்றும் போயினவே . இனி ஏதுறுமோ ? 
பேதையே ! வருங்கேடுணராது பெரும் பாவமிழைத் 

தனையே ! இனி உய்யும்வகையும் உளதோ ? 
மந்த : - என்ன செய்வது ? நாமொன்றெண்ண தெய்வமொன் 
றெண்ணியது . எல்லாம் அவன் செயல் . நம்மால் என் 

விதியை மதிவெல்லுமோ ? மன்னவன் 
சொன்ன சொல் என்னாகுமோ என்று 

ன்னையஞ் 
சினள் . விளைம் 

தை 

தினந்து வருந்துவதால் ஆவதில்லை . 
கமுடை 

டைமை ஆக்கத்திற்கழகு. மனம் தேர்ந்து மா wof 
மாளுவை 
பரத . - சீ ! மதிகெட்டமாடே ! மூடே ! என்ன பிதற்றுகின் 

றாய் ? நானா மானிலமாளுவது ? 
கைகே : -மைந்தா ! மன்னர் சொல் மரபினால் மன்னரசு உனக்கும் 

றது . பேரும் , புகழும் , பெருவாழ்வும் , ஊரும் , திருவும் , 
தருநிழலும் பெறுவாய் . இன்பம்பயக்கும் என்மொழி ஏற் 

பாய் . மனோரதம் ஈடேற மா முடிசூடுவா . 
பரத : - என்ன ! மனோபதமா ? உன் மனோரதமா ? என்னை மன்ன 

னாக்கப் பன்னாளாய் எண்ணினையோ ? 
கைகே : - ஐயன் ஆணையைத் தன் தலை தாங்கிய மெய்யன் பின் பிறந் 

திலையோ ? முன்ன வன் இயற்றியவழியே 7 பின்பற்றி 

நடப்பது பின்னவன் தருமம் அன்றோ ? 
பரத : - அத்தருமனையகற்றிய உனக்கும் , உன் வயிற்றுதித்த எனக் 

கும் , இனி எத்தருமத்தால் என்ன பயன் ? 


( 2 ) 


சீதை . 


( 1 ) அ - கடவுள் ; . இராமன் . 

இலக்குமி ; 
( 3 ) 

ம- தாஸன் ; இலக்குமணன் . அ + உ --ம - பிரணவம் 
( 4 ) அறம் - தருமம் ; இராமன் . 
( 5 ) பொருள் - செல்வம் ; இலக்குமி . 

இன்பம் - சுகம் ; கைங்கரியானந்தம் . 
பின்பற்றி நடப்பது : - இராமன் போல் தந்தை சொற்கிணங்கு 

வது ; பின்தொடர்ந்து போவது . 


. 


20 


பரதன் 


( அங்கம்-1, 


மந்துத . - கண்ணே ! வீணே உனது அன்னை யை நோவதேன் ? மன் 

னவன் இவளை மணக்குங்கால் மனமுவந்தறைந்த மாற் 
றம்துறந்து உன்னையும் உன் மாமன் வீடுறையவிட்டு , 
மண்ணரசை அக்கோசலைமகனுக்கு ஆக்கமுயன் றனன் . 
அதனையான் 

அறிந்ததும் , மணப்பரிசமொழி இவட் 
குணர்த்தினேன் . கணவன் கட்டுரை காத்திடல் கடன் 
இவட்கெனவும் காட்டினேன் . ஆங்கது கேட்டே , குவ 
லயம் உனக்காக்கினள் இக்குணமகள் . ஐயமின்றி 

ஐயமின்றி வையம் 
கைக்கொள்வாய் . 


பாத. - என்னசொல்லினை ? 
a த் - அண்ணா ! இக்கொடுமனக்கூனியே 

இழைத்த கடுவினை . 
சலியாத நமது 1 கற்பகத் தருவை அலைத்தழித்த 
2 புயற்காற்றே இக்கூற்றுவள் . ஆ ! பாதகி ! 

( கட்கத்திற்கிரையாக்க விரைகின் றனன் .) 
மந்த : - (பயந்தவளாய் ) கைகேயி ! 
கைகே :-(தடுத்து ) என்ன ? 
பரத : - இப்பாவிக்குப் பரிந்திடின் உன்னாவிநில்லாது . விலகியில் .. 

ஆஹா! தாயெனத்தோன்றிய தீயே ! இப்பாவியும் நீயும் 
சதிசெய்திழைத்த சூழ்ச்சியாஇது ? பாராளும் பேரா 
சையால் பொய்யா மன்னரை மாள விட்டு, இன்னும் நையா 
திருக்கின்றனை . எம்மாசிலா மரபினை மாற்றினை ; புகழினை 
யழித்தனை ; பழியினைப்படைத்தனை ; குடியினை க்கெடுத் 
தனை . கோமுடிக்குத் தீ மூட்டிப் பூமுடிக்க நினைந் தனை 
யா ? இன்முறைநோக்காது , நல்லறம் போற்றாது , பேரருட் 
கொள்ளாது , பேரிடர் இழைத்தனையா ! பழியஞ்சாப் 
பாவி ! வஞ்சனையே 

வடிவுகொண்ட நய வஞ்சகி . ! 
பஞ்சுமிழ் நாகமென்றறியாது , 

உன்னை 

நன் மலரென 
நாபி , . : சாயினர் எம 

எமதிறைவர் . 1 உயிர் நிலையாயுறைந்த 
உத்தமனைப்பிரித்து எனது அத்தனின் ஆருயிர் உண்ட 
( 1 ) கற்பகத்தரு - வள்ளாலாகிய தயரதன் . 
( 2 ) களம் ஒன்றில் காட்டிய புயற்காற்றை இங்குணர்க . 


களம்.-3.) பரதன் 

21 
னையே ! நீ பெண்ணோ ? பெரும் புண்ணோ ? தீயோ ? 


கையா 


வந்த 


3 


2 


கைகே : - பாவமொருபக்சமிருக்கப் பழியினைச்சர் ? 
யென்றுங்கருதாது , வாய்வந்தவா 

வாய்வந்தவாறேசுவதா ? கலையெ 
லாங்கற்றும் , 2 காரணமறியாது , கருத்தழிந்தென்னை 
யிகழ்வதா ? தேவரும் , அம்மூவரும் அறிவர் என் னுள 

தூய்மை. 
பரத : - யாவரும் அறிவர் உன் தீமையை . பாவமே உருவெடுத்த 
பார்த்திபன்பதை 

மூவுலகையும் காக்க 
முதல்வனை , 

ஜனானுகூலனே , ஜானகிகாந்தனை 
வேதாந்த வேத்தியனைக் கானகம் உய்த்திட , நீயும் து ணிங் 
தனையா ? நின்பாழ்மனம் பாறையோ ? இரும் போ ? வன்மை 
மிக்க வயிரமோ ? மன்னுயிர்க்கெல்லாம் இன்னருள் புரியும் 
அண்ணலை , என் அண்ணனை மா மணிவண்ணனை , இவ் 
வின்னலுக்குள்ளாக்கினையே ! 

வெங்கதிரோன் தொல் 
குலத்தின் விளக்கைய வித்தனையே ? சூழிருள் எங்கும் 
சூழந்து பரந்ததே ! நின் சூழ்வினையின் 

ஆழ்துயரை 
அன்னையர் பொறுப்பரோ ? மங்கல நாணறுந்து , அருங் 
கலமிழந்து , கூந்தலுமவிழ்ந்து , அவர் குழைகின்றனரே ! 
இடுக்கண் இத்துணை மூட்டியும் , இடருரு திருக்கின்ற 

னையா ? 
கைகே .-- சத்தியம் அகற்றா உத்தமனை உயர்விக்கவெண்ணி , 

இத்துணைப்பழிக்கும் ஆளாயினேன் . நின்மதியை நோவ 

தா ? என் விதியை நோவதா ? 
சத் : -விதி வலிது . மதி சிறிது . 
டாத : - நின் சதியை நோவது . 
கைகே : - எத்துணையுரைத்தும் பித்தனாய் உளந்தேறாய் . 


( 1 ) உயிர்நிலை - உள்ளத்தில் உள்ளொளியோடுறைந்த கடவுள் . 
( 2 ) காரணம் - இமையோர் மாயையும் , இறைவன் அவர் கட் களித்த 

வாக்கும் , அந்தணர் அருந்தவமும் , 
(3 ) முதல்வன் - முதற்கடவுள் ; முதல் மகன் . 


பர்தன் 


( அல்கம் -1, 


பர்த : - ஆம் . அவ்வுத்தமன் பித்தனே யான் . அவனும் பத்தரிற் 

பித்தனே . பெருமானை ஏத்தாதார் பேயரே , பெரும் 

பேயர் பேசிடும் பேச்சை ஏற்பவன் , பேயனேயாவன் . 
கைகே : - மைந்தா ! வேந்தர் வாய்மொழி என்னாவது ? நின் 

வயின் வைத்த வையந்தான் என்னாவ 


? 


இன் 


உன்னை 


ன் 


பரத : - இன்னுமா அந்நினைவு ? நீ கொண்ட எண்ணங் 

கைகூடு 
மென்று கனவிலும் கருதற்க . கெடுமதி கொண்ட கொடி 
யாளே ! பாயாப்பழியினை 

ஆக்கினையே ! 

டமாயாயோ ! 
இன்னும் எனக்கென்தர இருக்கின்றனை ? என்னை இதை 
யாக்க மாண்ணிய நின் தீவினை , னுர் , 

ரை , 
யாக்கவிலையே ! ( கட்கத்தை யோங்கி ) என் கரங்கொ 
உன்னுயிரை யானே மாய்ப்பன் . ( சத்துருக்சன் தடுக்க ) 
ஆயகன் முனியுமென்றஞ்சினேனலால் தாயெனும் பெய 
ரெனைத் தடுக்கற்பால தோ ? ( கட்கத்தை யெறிந்து ) நின் 
பாழ் உதரம் தங்கிய பாதகமொழிய யான் காடேகிக் 
கடுந்தவம் புரிவன் . தீயாரைக் காண்பதுவும் தீது ; அவ 
ரோடு இணங்கியிருப்பதுவும் தீதே . சீ ! நீ என் அன்னை 
யன்று . அப்பெருந்தகையைப் பயந்த பெரியாளே சிறந்த 
தொருதாய் எனக்கு . அவரது மனையணுகி என் நினை 
வினை விளக்குவன் . 

[ பாதனும் சத்துருக்கனும் விரைந்து செல்ல 
கைகேயி மனமிடிந்து சாய்கிறாள் . பந்தரை 
அவளைத்தாங்குகிறாள் .) 


களம் 3 முற்றிற்று . 


களம் -4 .) 


பரதன் 


23 . 


களம் 4 


இப்பா 


இடம் :-மந்தரையின் மனை , 

பாத்திரங்கள் : -மந்தரை பிரவேசம் . 
மந்த : - அந்தரத்தவரும் என் திறம் அறியார் . மந்தரையாலா 

1 தொந்தரையொன்றேயா ? விளைத்த நன்மையை 
இனி அனைத்துலகும் அறியும் . நான் நினைத்ததென்ன ! 
இழைத்ததென்ன ! விளைந்ததென்ன ! 

விளைந்ததென்ன ! கிணறு வெட்ட 
பூதம் புறப்பட்டதே ! பரதனோ பாரினை ஏற்கான் . இனி 
யதாய் முகம் நோக்கான் . என் ஆவியை நீக்கவ . ? இராம 
னைப் பகைத்ததாய் வெறுத்தவளாயினேன் . 
ழும் ஊரினில் இனி வாழும் வழியிலை. இது வரை இங்கு 
3பிழைத்ததே போதும் . பிறந்த ஊர் 

அடையவும் 
தடையா ? இறுமாந் திருந்த நான் இப்புர மாந்தர் கண் 
படில் , உயிர் பிழைப்பதரிது . மனையிருப்பின் மைந்தர் 
என் செய்வரோ ! சாந்துணையும் எனக்குச் சஞ்சலமோ ? 
கெடுவார் கேடு நினைப்பார் என்பர் . எனக்கு என்ன கேடு 
நேரிடுமோ ? 

( கரத்தினில் கட்கத்துடன் சத்துருக்கன் 

சினங்கொண்டு விரைந்து வந்து ) 
சத் : - --ஆ ! பழிபடைத்தபாதகி ! (கூனியை பூமியில் தள்ளி ) கலக் 

அன்னையின் 

கலங்காமனத்தையும் ? 
விலக்கினையா குலக்குபரனை ? இப்பேரிடர் இழைக்கவோ 
பண்டைநாண்மு . 

தல் எம்மையண்டி 

உறைந்தனை ? 
ருடன் உன்னை இனி விட்டிடேன் . 

( கட்கத்தை ஒங்ச , பரதன் வந்து ) 
பரத : -இளைஞ ! பெண் கொலையா ? 
சத் : - அண்ணா! பெண்ணாயின் என்ன ? 


கினையா 


எமது 


உயி 


1 , ஒன் றல்ல பல ; நன்பையும் . 
( 2 ) இராமனைப் பகைத்தது பற்றி ; பகைத்த தாயாகிய கைகேயி . 
( 3 ) பிழைத்தது - உயிருடனிருந்தது ; குற்றம் புரிந்தது . 


24 


பரதன் 


( அங்கம் -1 


மந்த : - பெண்ணென்றால் பேயும் இரங்குமே. 
சத் : - பேயும் செய்யாது நீ செய்யும் வினை . 
மந்த : - இரக்கமிலையோ ? 
சத்: - உயிர் துறக்கவிலையே ! பெருந்தகையே ! அன்று , தடக்கை 
வெஞ்சிலையொன்றை வளைத்துத் 

தாடகையின் 

உரத் 
தைக்கீறி , அவ்வரக்கியின் ஆவி கவரவிலையோ நம்குல 
முதல் ? அக்கரியவளினும் கொடியவள் இக்கூனி. இவள் 
கூனைக்குடைந்து , குடலைக்களைந்து , உடலைப்பிளந்து , 

உழல விடாது விடுவதா ? 
பாத : - சிறுவ ! பெண்கொலை புரிந்திடின் நின்முகம் நோக்குமோ . 

அவ்வண்ணல் ? 
சத் : - இப்பெரும்புண்ணை இனியும் போக்காவிடில் , இவள் ஆக்கிய 

நோய் அதிகரிக்குமே ! 
மந்த : - மைந்தா ! மறர் தனையோ ? 
பரத : - நீ புரிந்ததொருவினையை இப்பரதன் இறக்குமாகிலும் 

மறக்குமா ? நின்னைக்காண என் நெஞ்சமும் அஞ்சுமே ! 
மந்த : - எனக்கென்கதி ? 
சத் : - கதியா ? உனக்கா ? துற்கதியே . 
பாத --மந்தாே ! இந்தகர் நின்றிடில் நின்னுயிர் நீங்கிடும் . விரைந்து 

செல் . சோதரா ! அன்னை கோசலையின் அடியினையடை 
வோம் . 

( போகிறான் ) 
சத் : - மூதேவி ! இன்னும் தாமதமா ? என்ன விழிக்கின்றனை ? 
விழிகளைப் பறித்து உழல விடுவே 

விடுவேன் . போ ஒழிந்து. 

( உதைத்துப்போகிறான் .) 
மந்த : - இனிநான் ஒழிந்தென்ன ! இருந்தென்ன ! இறந்தென்ன ! 

ஆக்கியளித்தழிக்கும் அம்மூவரும் எனக்கு இணையாகார் . 
கமலையும் எனக்குப் பின்னவளே 

( போகிருள் .) 
களம் 4 முற்றிற்று . 


தான் . 


( 1 ) தாமதமா-- தாமஸ குணமா ; 


காலக்கழிவா ? 


களக்க . ) 


பரதன் 


களம் 5 
இடம்: - கோசலையின் அரண்மனை .. 
பாத்திரங்கள் : - கோசலை தன் மைந்தன் இராமன் 

பிரிவினை நினைந்து வருந்துகின்றனள் , 
கோசலை : - " வெல்வாயோன் வெவ்வுரை கேட்டிருநிலத்தை 

வேண்டாதே விரைந்து வென்றி 
மைவாய களிறொழிந்து தேரொழிந்தி 

மாவொழிந்து வனமே மேவி 
செய்வாய வேல்நெடுங்கண் சேரிழையு 

மிளக்கோவும் பின்புபோக 
எவ்வாறு நடந்தனை யெய்மிராமாவோ 
எம்பெருமானென் செய்கேனே " 

- குலசேகராழ்வார் . 
கண்ணே ! கருமணியே ! குலமணியே ! சிற்றன்னை சொற் 
கொண்டு , சீற்றமிலாது சென்றனையே ! பாவியேன் பெற் 
றமையாலன்றோ, பெற்றபேறிழந்தனை ! என்னமுதே! 
இன்னுயிரே ! நின் மெல்லடிகள் குருதிசோர , எவ்வாறு 
நடந்தனையோ ! பஞ்செனச்சிவக்கும் என் அஞ்சுகத் 
தின் கஞ்சமலாடிகள் கன்றிச்சிவந்தனவோ ? இளையவன் 
இலக்குவனும் இடுக்கணால் துடிக்கவா ! வெங்கதிரோன் 
வெயிலுறைப்ப , வெம்பசி நோய்கூற , வெங்கானில் வருந் 
தினிரோ ! மூவரையும் இழந்தயான் , என்று தான் முடி 
வேனோ? அந்தோ ! மைந்தன் வந்திலன் . செய்வதொன்ற 
றியேன் . என்செய்வேன் ? காகுத்தன் வாரானால் மாயும் 
வகையறியேன் , 
அம்மாவென் றுகந் தழைக்கு மார்வச் சொல் 

கேளாதே அணிசேர் மார்வம் 
என் மார்வத்திடையழுந்தத்தழுவாதே 

முழுசாதே மோவாதுச்சி 
சைம் மாவின் நடையன்ன மென்னடையும் 

கமலம்போல் முகமும் காணாது 
எம்மானை யென் மகனை யிழந்திட் 
இழிதகையேன் இருக்கின் றேனே . , 

- குலசேகராழ்வார் . 
4 . 


26 


. 


பரதன் 


[ அக்கம்-1, 


வாரா . 


ை 


வா . 


கடல்வண்ணன் பின் போன நெஞ்சம் மீண்டும் வாராது , 
என்னையும் மறந்து , தன்னையும் மறந்ததே . ஆ ! சீராமா ! 
சுகுமாரர் ! சிங்காரா ! 

( மூர்ச்சிக்கிறாள் . சுமித்திரை வருகிறாள் . ) 
சுமி : - ( கோசலையின் நிலைகண்டு வருந்தி ) பெற்றதவம் பலித்திருக்க 

இவ்வுத்தமிக்குற்ற துயர் தீருமாறில்லையே ! கங்குலும் 
பகலும் கண் துயிலறியாள் . வருந்தியழைத்தாலும் வாராத 

வாராத பிள்ளையைப் பாராது தேராள் . தேறாது , 
சிந்தைநோய் சிறிதும் தீராள் . என் செய்கேன் ? ( அருகிற் 

சென்று ) அம்மணி ! 
கோச :-( மனதில் நினைத்தமைந்தன் உருவம் கண்ணினில் தோன்ற ) 
கண்ணே ! 

வா . மன் ! இராமா ! வா . 

( பரதனும் சத்துருக்கனும் வந்து வணங்கி ) 
பரத : - தாயே ! தாயே ! 
கோச : - ( பரதனை இராமனெனவே நினைத்து ) செல்வா ! 1 வந்தனை 
யா ? இலக்குவனும் வந்தனனா 

? எனது அன்பார்ந்த 
சானகியெங்கே ? 
பரத . - அம்மணி ! என்னையறியீரோ ? 
கோச :-( இராமனெனவே எண்ணி ) அறிவேன் . நீ தான் என் கண் 

மணி ; குணமணி ; நவமணி . முடி சூட வந்தனையா ? இலக் 

குவா! விளக்கவா . 
சத் : - ( அன்னை சுமித்திரையை விளித்து ) அன்னையே ! அன்னையர் 

மூவர் . நினைவற்றனர் இவர் ; வினையுற்றனர் அவர் ; செய 
லற்றுளீர் நீவிர் ; கதியற்றனம் யாமும் . 2 முத்தாயவித்தை 

விதியா ? 
சுமி : - சோதரி! கேகயஞ்சென்ற குமரர் இவர் . 
கோச - அப்பா ! என்னப்பன் அல்லவோ நீ ? 


( 1 ) வந்தனையா- நமஸ்காரமா ; வந்தாயா . 
( 2 ) முத்தாய - முத்தாகிய : வித்து- கிழங்கு ; ஜகதாதாசப்பொருள் . 

முத்தாய் -மூன்று தாய்மார் ; அவித்தை- அஞ்ஞானம்;-விதியா 
கட்டளை யா ; வினைப்பயனா. 


பரதன் 


21 . 


என் 


களம்-5 .) 
பரத : - அவ்வொப்பரியனாவனோ இவ்வற்பன் ? எவள் அறத்தை 

யகற்றினளோ, மறத்தை நிறைத்தனளோ, மானிலமழித் 

தனளோ , அப்பாவியின் மகன் பரதனே வந்துளன் . 
கோக! - ( சுயநினைவடைந்து ) மைந்த ! நிந்தனையேன் ? நிகழ்ந்ததை 

1 நினையாய் . மண்ணினைப்பெறும் புண்ணியன் நீ . ஆதலின் , 
அப்பெண்ணரசி பெற்றெடுத்தாள் உன்னை . என் வயிறு 
வாய்த் திருப்பின் , வாழ்விழந்து , வன மடைந்து , நீயும் 
வருந்துவாய் . குவலயம்பெற்ற குமா ! தாயுரை கொண்டு 

தரணியைத் தாங்கிடு . நீ மாமுடி சூடும் நன்னாள் என்னாள் . 
பரத : - அழிந்தேன் . ஒழிந்தேன் . பாவியேன் 

என்னை 
செய்தால் தீருமோ ? என்முடியினில் இடியும் விழுந் 
திடாதோ ? அந்தோ ! நொந்து வெந்து வந்தேனை இன் 
னும் நலியவிடலாகுமோ ? (சற்று நிதானித்து ) ஆம் . கருணை 
யங்கடல் நிலைகுலைந்தகன்றது . ஆன துபற்றியே , இவ் 
வாறு கருணையற்றீர் . அம்மணி ! ஆனை யாய்ச் சாற்று 
வேன் . கணவனுயிர்கவர்ந்த அக்கயத்தி , தானேயிழைத்த 
கைதவமிது . வஞ்சனையால் வையம்பெற யான் நெஞ்சினில் 
நினைந்திடில் , எண்ணரிய பாவமெனைச்சாரும் . கற்றகலை 
யெலாம் பயனற்றதாகும் . பெற்ற தாய்தந்தையரைப் 
பரிதவிக்கவிட்டவனும் , கற்புடைய மனைவியைக் கைவிட்ட 
காதகனும் , பிறன் மனை நயந்த பாவியும் , செய்ந்நன்றி 
கொன்ற தீயனும் , குரவர் தம் உரைகடக்கும் கொடியனும் , 
நிருமலன் பூசையின்றி வந்துணவருந்துவானும் , அடைக் 
கலமென வந்தானை அளித்திடாதகற்றுவானும் , அந்தணர் 
இல்லத்தைச் செந்தணலுக்கிட்ட அந்தகனும் , நட்டாற்றிற் 
கைநழுவவிட்டவனும் , அன்னமிட்ட வீட்டில் கன்னமிட் 
டவனும் , தருமப்பொருளையுரிமையாக்கும் கருமதுரோகி 
யும் , உறவுசெய்தறிந்த சொல்லை உவர்த்துழிகூறுவானும் ,, 
நல்லுயிரைக்கொன்று தின்னும் புலையனும் : இவர் அனை 
வரும் சேரும் அருநாகினில் என்றும் உழன்று யான் 


அழிவேன் . 


( 1 ) நினையாய் - நினையாகே ; நினைக்க மாட்டாய் , 


1 


E 


பரதன் 

( அங்கம் -1 
கோச : - குறையொன் றிலாக் குலவிளக்கே! இக்கடுஞ்சபதமேன் ? 

அறியார் உன்பெருமையும் , திறமையும் ? என் புதல் 
வன் , நின்னினும் நல்லனென , யான் நினைந்திலேன் . 
மாமுடி சூடி , மற்றைய மூவரும் உடனிருந்து ,, மானிலம் 
ஆளப்பெறின் , பின்னுமோர்பேறும் உண்டோ எனக்கு ? 
மன்னவர் மாற்றமும் பொய்க்காது மெய்க்குமே . இதனைக் 
கருதியே , எனதருமைப்பு தல்வன் , இந்தாடிறவாமை நய 
வென்றேன் . முன் செய்த தீவினை யிருக்க , உன் அன்னை 
என்செய்வள் ! 


D 


பரத : - அன்னையா அவள் ? தன்னலம் பொறாப்பாவி ; நன்னல 

மிலாநமன் . ஈரமிலா நெஞ்சத்தார்க்கு ஈந்தவுபகாரம் , நீர் 
மேல் எழுத்துக்கு நேராம் . 


கோச : - தனையா ! தாயின் பழிபொழி . அயனெழுதியவாறன்றி , 

ஏனையோர் கருதியவாறுகாது . என்னுரையேற்று மன் 
னுயிர் காத்திடு ; மானிலம் ஏற்றிடு , 


பரத : - என்ன ! மன்னுயிர்காக்கவா மானிலம் ஏற்கவா ! அந் 

தோ ! என் கன்பத்தை என் சொல்கேன் ? அப்பாவியின் 
புதல்வனாய்ப்பிறந்த பாவமே போதுமே. கோமகன் அரசு 
கவரும் கொடும்பாவமும் வேண்டுமோ ? அம்மணி ! 


அணிலா யாக ைபனி 2.1.14 க்கு தினமும் 
நாணிலாதிரு தேனல்வேன் ETTU சங்க பொன்னும் 
பூணெலாம் பொறுத்த மேனிப்புகள் எளிய மூர்த்திதன்னைக் 
காணலாம் இன்னு மென்னுங் காதலா லிருந்தேன் கண்டாய் ” 

-கம்பர் . 


குவலயமாள யான் கனவிலும் நினைபேன் . அண்ணனைக் 
கொனர்வேன் ; மன்னவனாக்குவேன் : மணிமுடி சூட்டு 
வேன் : அதுவன் 

னும். உ 

22 ண்னேன் ; உறக்கமுங் 
கொள்ளேன் : 


( al 


( i ) பழியொழி பழியாமயிரு ; பழியைத்தீர் . . 


தகவே 


ter ம் .5 .) பரதன் 

29 . 
கோச:-( மார்போடு கட்டியணைத்து ) கண்னே ! உன்னைக்காண என் 

கண்ணிணை கள் களிப்பக்களித்தேன் ; என் கண்மணியை 
யும் காணப்பெற்றவளானேன் . 

( மந்திரி சுமந்திரர் பிரவேசம் .) 
பாத : - மந்திரத்தலைவ ! மதியின் திறமிருந்தும் , வாளாவிருந்தது 

? அரசர் சீறுவரேனும் , அமைச்சர் உறுதியை 
உரைசெயாதொழிவரோ ? குலகுரு வசிட்டரும் நீவிரும் 

இருக்கவா , இப்பேரிடர் உற்றது ? 
சும : -1 பெருவெள்ளம் பெருகிவரப் போணை என்செயும் ? பரி 

வுடனுரைத்த 2 குருமொழி பலவும் விழலுக்கிரைத்த 

நீராயினவே . 
சத் : - விதியிருக்க மதி என்செயும் ? 
பரத: - விதியும் வினை வழியே. நல்வினை நலம் தரும் ; தீவினை 

துன்பம் தரும் . தந்தை மகற்காற்றிய உதவி நன்று நன்று . 
இறைவர் திருமனமும் இரும்பாயுறைந்ததே ! அரசிளங் 
குமரனை , அரியசுகுமாரனை , அனைவர்க்கும் அன்பனை , 
அருங்கானுறையென அறையவும் , அவர்க்கு நாவுமெழுந் 

ததே ! 
சும: - மெய்க் கயிற்றாற் பிணியுண்டு , மன்னவன் 

மன்னவன் மௌனமுற்றி 
ருந்தனன் . 

ஆழியான் ஆணையாய் உன் அன்னையே 
அகற்றினள் . 
பரத : - என்ன ! அகற்றினளா ! 
சும் : -ஆம் . 

ஆழிசூழுலக மெல்லாம் பாதனேயாள நீ போய்த் 
தாழிருஞ்சடைகள் தாங்கித் தாங்கருந்தவமேற் கொண்டு 
பூழி வெங்கான நண்ணிப் புண்ணியத்துறைகளாடி 
எமி ரண்டரண்டின் வாவென் றியம்பினன் அரசென்றாள் . ) 

-கம்பர் . 
பரத : -- நீவிர் அனை வரும் என் செய்தீர்கள் ? , 
- ( 1 ) - கருணை வெள்ளம் . 
( 2 ) தருமொழி - குருவின் மொழி ; பெரிய மொழி , 


பரதன் 


( அங்கம் -1. 


L 


ஈரேழு 


சம: - நின் தந்தையே தன் தாரமல்லளெனத் துறந்தனன் உன் 

தாயை . 
பரத: - துறந்தும் , அத்தீயவள் இன்னும் இறந்திலள் ; அழிந்தி 

லள் ; ஒழிந்திலள் . 
சும : - நடந்தேறியதை நினைந்து வருந்துவதாலாவதில்லை. - இறை 
வன் இறந்து , இன்று 

நாட்களாயின . அவ் 
வுத்தமனுடலைத் தயிலமாட்டி வைத்துளோம் . செயக் 

கடவ ஈமக்கடன் செய்து முடித்தல் உன் கடன் . 
பரத : - தந்தையே துறந்ததாரத்து இழிமகனெனக்கு , ஈமக்கடன் 

கழிக்கும் உரிமையுமுளதோ ? 
சும : -கோமகன் கான் செலக்களித்திடில் , அக்கடன் உனக்கிலை 

இயம்பினன் இறைவன் . நின்னுளப்பான்மை 
யாம் , நன்குணர்ந்தோம் . குலகுரு உனக்கு உறுவிதி 
யுரைப்பர் . அம்மறையவர் இணையடி யிறைஞ்சி இதம் 
பெற வாராய் . 

( எல்லோரும் போகிறார்கள் .) 


யென 


களம் . 5 முற்றிற்று . 


களம் 6 


இடம் :-அயோத்தியில் ஒரு வீதி . 

பாத்திரங்கள் : - நகரவாசிகள் பிரவேசம் . 
வாமனன் :-முன்னவன் அரசைப் பின்னவனுக்காக்குவது என்ன 


தாமோதரன் : - நீதியேது ? நெறியேது ? தருமமே உருவென வந்த 

குமரனகலவே , அறமும் அவனுடனகன்றது அருளும் 

அத்திருமகளைத்தொடர்ந்தது . அவனியும் அழிந்தது . 
கேசவன் : - விளைந்தபேரிடர் களைந்திடவே பேரறிவுடைய பெரி 

யோர் இன்று பெருஞ்சபை கூடியுளர் . 


. 


பரதன் 


1 


தனள் . 


களம் 6. ] 

31 
வாம : - பெரியோராவது ! சிறியோராவது ! ஒருவரையொருவர் 

இனி நம் புவதேது ? 
கேச: - ஏன் ? 
வாம : - உறவினர் உறுதியை உலகம் , அறிந்ததே . 
கேச : - எப்படி ? 
வாம் : அன்று தனையரானவர் தந்தை தாயரை முடித்தனர் . 

இன்று தாய் தந்தையர் மைந்தரைத் துரத்தினர் . மனைவியா 
யவள் கணவனுயிர் கவர்ந் 

நட்பினர் உறவாடி .. ப 
வர் உட்பகைகொண்டு உதவிற்றிலர் . இனி , புதல்வரும் 
பெற்றோரைப் போற்றுவரா ? பெற்றோரும் புதல்வரைத் 
தேற்றுவரா ? தலைவர் தம்மனை வியரை மகிழ்விப்பரா ? மனை 
வியரும் தலைவரை மதிப்பரா ? மதிப்பாரின்றி , மநுமுறை 
லைகீழாயது . அன்றேல் , அறுதொழிலாளரும் அச்சிறு 

வனை அரசனாக்க நினைப்பரா ? 
கேச : - பரதனையன்றி அரசினுக்குரியவன் இங்கொனுளன் பல 

கலையும் , குலமுறையும் , குறைவறக் கற்றவன் ; எல்லையில் 

குணங்கள் வாய்க்கப் பெற்றவன் . 
வாம : - என்ன ? உரியவன் அவ்விளையவனா ? உளமுதீர் . 

ஊர்க் 
குருவி உயர்கருடனாகு மோ ? எங்கள் இராமனையன்றி ,, 
மற்றெவனையும் மன்னவனாய் மதியோம் . அவன் பூததயா 
பரன் ; பேதமிலாதவன் ; சற்குணசம்பன்னன் ; சரணாகத 


ரக்ஷகன் . 


கேச : - வேந்தர் வாழ , மாந்தர் வாழ்வர் . ஆண்டுகள் பதினான்கும் 

கழிந்தாலன்றி , அந்நெடியவன் இந்நாடு நாடான் , 
வரை நாதனிலா து மேதினி அலமருவதா ? 
என் கருத்து அதுவன்று . அரசரிமை என்பதின்றி , ஈவ 
னாளினும் சரியே . நகரமாந்தர் தேர்ந்தெடுக்கவன் அரகரி 

கடமையை நடத்தக் கடவன் . 
கே : - இது மநுநெறியோ ? நின் பான நெறியோ ? 


வாம் : 


-- 


( 1 ) பிரஹ்லாதனும் , பரசுராமலும் , 


1 


32 


பரதன் 


[ அக்கம் -1. 


வாம் : - மநுநெறி அன்றே மானிலமகன்றது . மறுநெறியொன்றே 

மதிப்பது நன்று . 
கேச : - நவீன வழியால் நலம்பெற நினைவா ? வையம் காக்கும் 

வல்லமை வாய்ந்தவர் வேந்தரே . அவர்குலம் அழிந்திடின் , 

அவனியும் அழிந்திடும் . 
சீதரன் : - பரிவுடன் அனை வரும் பரதனை வேண்டிடில் ? 
கேச : - தடையே இல்லை. 
தாமோ : - என்ன ? மங்கலநாணைத் தன்மகன் கங்கணமாக்கக் , காத் 

துளள் அக்கைகேயி . சிந்தைய கிழ்ந்து அவள் இன்பம் 

டைந்திடின் , நிந்தை விளைந்திடும் . 
கேச: - சேற்றில் முளைத்தது செந்தாமரையே . 

செந்தா மரையே . பிறப்பிடம் பற் 
றிச் சிறப்பினைத் துறப்பதா ? பேராவின் பருமணியைப் 

போற்றாதார் யாவர் ? 
தாமோ : - தாயின் 

கு ணமே தனையனை நாடும் . நான் உட 

டன்படேன் . 
அது என் மதமன்று . 
கேச : - அனைவர் மதமும் அதுவேயாயின் உன்மதமென்னாம் ? சம் 

மதமில்லையேற் சபையினிற்பேசுக . அடங்காமதம் ஆங்கு 
அடங்கிடும் . நேரமாயது . விரைவினிற் சபையினை 
வோம் . 


. 


யடை 


( எல்லோரும் போகிறார்கள் .) 


களம் 6 முற்றிற்று . 


. 


களம் - 7. ] 


பரத 


3 
. 


களம் . 7 


ந்தனன் . 


இடம் : - அயோத்தி மன்னன் கொலுமண்டபம் . 
பாத்திரங்கள் : - வசிட்டரும் சுமந்திரரும் மற்றும் நகரவாசிகளும் 

அமர்ந்துளர் . 
வசிட்டர்: - அமைச்சரே ! அவையோரே ! 

நாமவேன ரபதியுலகங்காத்த நாட் 
காமவேள்கவர்கணைகலந்ததல்லது 
தாமவேல்வயவர் தந்தழலங்கொல் படை 
நாமநீர் வரைப்பகநலிவதில்லையே . 

( சூளாமணி . ] 
மகப்பேறின்றி , நெடுநாள் நொந்தனன் நம்வேந்தன் . 
இயற்றிய வேள்வியால் , ஈரிரண்டு மைந்தரைப் பெற்றனன் ; 
பெற்ற பின்னரும் , நொந்தனன் இனியமைந்தனால் ,. 
மெய்ப்பொருளைப் போற்றி , 1 நற்பொருளை நீக்கினன் . 
திருமகன் அரணியமடையவும் , புரவலன் அமரருலகடை 

2 இனியவன் இளையவன் அரசினுக் குரியவ 
னன்றோ? 
சும: - முற்றிலும் உரியவனே . அன்றியும் , கலையெலாம் உணர்ந்த 

வன் ; கசடறத் தெளிந்தவன் ; குறையெலாம் தீர்ப்பவன் ; 

குலமுறை காப்பவன் . 
கேச : - நல்லார் ஒருவருளரேல் , அவர்பொருட் டெல்லார்க்கும் 
பெய்யுமழை . 

( பரதனும் சத்துருக்கனும் பிரவேசம் .) 
எல்லோரும் : - வாழிவாழி . வேந்தே ! வாழி . நீடூழி வாழி . 
பரத : - அந்தோ ! வேந்தே என்றெனை விளிக்கவும் வாய்த்ததே . 

என்ன காலம் ! என்ன ஞாலம் ! மறுமுறை என் செவியினில் 
இவ்வெவ்வுரை விழாவண்ணம் , விரைவினில் அகன்று 
செல்வேன் . 

( வசிட்டரையணுகி அவரடிபணிய ) 
( 1 ) நற்பொருள் : - நலம்தரும் பொருள் . ( இராமன் ) 
( 2 ) இனியவன்:-- அமுதினுமினியன் ; இனி - அவன் . 

5 


, 


பரதன் 

( அங்கம் -1 . 
வசி : - குறைதீர்ந்து நிறைந்தோங்குவீர். இவ்வா தனத்தமர் வீர் . 

( இருவரும் அமர ) இளங்கோவே ! நீதியும் தருமமும் நிலை 
பெறவேண்டியே , ஈண்டுயாம் அமர்ந்துளோம் . 

சாகரம் 
தோண்டிய சகரகுமரரும் , கங்கையைக் கொணர்ந்த நும் 
பகீரதனும் , வாய்மையைக்காத்த வள்ளல் அரிச்சந்திரனும் , 
மற்றும் வானவர்க்கு தவிய வேந்தர்பலரும் தோன்றிய 
தொல்குலத் துதித்தவன் நீ . தந்தை தசரதனோ 

சத்தியங் 
காத்து , உத்தமலோகம் அடைந்தனன் , மைந்தன் இரா 
மனோ, மன்ன னுரையேற்று , மாநகர் அகன்றனன் . இரு 

வரையிழந்தே இருநிலம் இடருறுகின்றது , 
பரத: - அன்று யான் இவணிருந்திடின் , அண்ணலை இந்நகரகல, 

விட்டிரேன் . அருமைத் தந்தையும் ஆருயிர் துறந்திரார் . 
சும: - வேந்தனே வேண்டினன் அவனை ஓர்தினம் ஈண்டுறைந்து 

பின்னரே கான்செல . ஆற்றல் சால் கோசலையும் பலவாறு 
பன்னியிரந்தனள் . வீரன் இலக்குவனும் பேரரவச்சீற்ற 
மொடு சீறியெழுந்தனன் . அவன் சீற்றக்கனலையும் ஆற்றி 

யொழித்தது அக்காள மேகம் . 
சத் : - 1 முன்னவன் எண்ணம் தவிர்க்க ஒண்ணாதெவர்க்கும். 
வசி : - அரசிளங்கோவே ! 

, கோனிலை திரிந்திடிற் கோணிலைதிரியும் 
கோணிலைதிரிந்திடின் மாரிவறங்கூரும் 
மாரிவரங்கூரின் மன்னுயிரில்லை 
மன்னுயிரெல்லா மண்ணாள் வேந்தன் 
தன்னுயிரென்னுந் தகுதியின்றாகும் . 

-மணிமேகலை . 
அரசன் இல்லையேல் , அரியதொரு தருமமில்லை. 
யில் அது நிலைபெற , நீ சுடர்முடி சூ 

சூடுவை . 
பரத: - நான் மறையாள ! உமது முக்கிய நோக்கம் என்னை மன்னவ 

னாக்கவோ P. 


அவனி 


வசி : - இப்பேரவை யமர்ந்திடு மூதறிவுடையோர் சீரியகருத்தும் 

இதுவே . மூத்தோர் சொல் வார்த்தை யமிர்தம் . 
( 1) முன்ன வன்--மூத் தோன் ; ஆதியங்கடவுள். 


களம் 7. ] பரதன் 

35. 
பரத : -- மறையவர் திலக ! முறை தவரிடின் மரபு முடிவுறும் . முழு 

தும் இவ்வையகம் முறைகெட அழியவா ? தலைமகற்குத் 
தனி முதற் பதவியும் , தம்பியர்க்கு அவர் பதப்பணிவும் , 
தகவுடைத்தென்று அறிவித்துளீர் . மறைமொழிப்படி , 
வழிமுறை வரிசையில் குலமுதல் தனக்கும் , அவ்வழிப் 
பிறக்கும் இறைமகனவற்கும் , உற்றதிவ்வரசு , மற்றெவர்க் 
கும் இவ்வாக்கமிலை . பரமகுருவே ! ஆங்கது மரபலவோ ? 
முன்னவன் அரசைப் பின்னவற் காக்குதல் , நன்னெறி 

முறையோ ? 
வசி : - முறையிலதொன்றை முடித்திட நினையோம் . 

கொடை 
யறம் கோறல் கொடிதெனக்கருதி , வளநசர் உனக்கே 

வழங்கினன் அரசன் . 
பரத : -வேதிய ! இது நீதியோ ? முன்னம் , அப்பேரவையில் மன் 

ன வர் அவற்காக்கிய அரசு , மீட்கவும் படுமோ ? தன்னலம் 
கருதியோ, என்னலம் கருதியோ , இந்நிலம் கோரியதென் 
அன்னையின் குற்றம் ; அன்னவள் மனம்போல் 

மண் 
ணெனக்காக்கியது , மன்னவர் குற்றம் ; மாமகனவனைக் 
கானகம் உய்த்ததோ , இவற்றினும் பெருங்குற்றமாம் ; 
எத்தகைய குற்றங்கட்கு , உற்ற துணையாய் உதவுவது , 
எவற்றினும் கொடுங்குற்றமே . புரோகிதர் 
புவனமூன்றறியும் . அன்று , திருமகளை அண்ணலொடு 
சேர்த்தனர் , அக்கோசிகமித்திரர் ; இன்று நிலமகளைப் 

பிரித்தனர் அவர் பகைவர் . 
சும : -சிறுவ ! அருமறைப்பொருளை அன்றருளிய குருமொழியே , 

ஒரு மொழியென்றறிவை . மறுமொழியுனக்கிலை . குரவரை 

யிகழவா , கற்றதுங் கேட்டதும் ? 
பரத : - குலமுறை அவலமாய்ப் போகவா ? ஆயும் புலவர் அறிவா 

? நீதி வழுவா நெறிமுறை என்னாவது ? ( சனக்குள் ) 
போதிப்பவருளர் ; சாதிப்பவரிலர். 
சும : -பரதா ! வரன்முறை காத்தல் வழக்கே ; வாய்மொழி தாத் 

தலோ , வானத்துயர்ந்தது . 
( 1 ) அசுரகுரு சுக்கிரன் , 


சூழ்வினை 


36 ப்ரதன் 

( அங்கம் -1 . 
பரத : - 1 பேய்மொழியேற்றிடில் , பெரும்பழியுற்றிடும் . ( தனக்குள் ) 

இப்பாழுலகின் உலக நடையை என் சொல்கேன் ? கைத 
வமலாது செய் தவமிலையே ! (வெளிப்படையாய் ) எவ்வகை 
யிலும் , அவ்விரவிகுல திலகனுக்கன்றி , மற்றெவர்க்கும் 

ஏற்காதிவ்வயோத்தி அரசு . 
வாம : -- ஆம் . தானே தனக்குவமன் . பிறப்பிலும் சிறப்பிலும் , 

பொறுமையிலும் பெருமையிலும் , வாய்மையிலும் தூய் 
மையிலும் , நுண்ணறிவிலும் தண்ணளியிலும் , கொடை 
யிலும் படையிலும் , ஒப்புயர்வற்றவன் அச்செப்பரியன் 

ஒருவனே . 
எல்லோரும் : 

: - உண்மை. முற்றிலும் உண்மையே . 
சும : - பரதா ! அப்பெருந்தகை இவணிருந்திடில் , நீ புகன்றதும் 

ஒருவாறு பொருந்தும். 
பரத: -- இந்நகர் தங்கி யான் இருத்தல்பற்றியோ, நீவிர் இருவரும் 

என்னை யிவ்வாறு வற்புறுத்துவது ? அங்ஙனமாயின் , 
அரைக்கணமும் இங்கிரேன் , 

( போகயத்தனிக்கிறான் . ) 
சும : -பொறு . அது சரியன்று . பாரினைக் காப்பது , உன் புகழ் 

குலப் பொறுப்பே . இருவரும் அகன்றபின் , இங்குள 
இருவரில் , முன்னவன் நீயே . ஆதலின் , 

ஆதலின் , கடமைகடவாது 
அவனியாளுதி . 


பரத : -ஆளவா ? மாளவா ? என்ன - நீதி ! அந்நெடியவன் முடி 

புனைய , அக்கொடிய வள் இடையூறிழைப்பது ! இறைவ 
னும் அதற்கிணங்கி , இளியமகனை இரக்கமின்றித் துறக் 
கவும் துணிவது ! தன்னலங்கருதா முன்னவனெனிலோ , 
அன்னையின் ஆணை யைச் சென்னியிற் றாங்கியே, இந்நகர 
கல்வது ! மந்தரையுரைத்த மந்திரம் செழிக்க, இம் மந்திர 
முனிவரும் அத்தந்திரத்தலைவரும் , இன்றி வண் நின்று 
சந்தியுரைப்பது ! இங்கனம் நிகழ்த்தவோ நீவிர் இவ்வ 


( 1 ) பேய் - கைகேயியைக்குறிக்கும் . 


களம் -7 . ] பர்தன் 

3 . 
வைக்கண் அமர்ந்திருப்பது ? இதுவோ எனக்கு உரைக்கு 
மிதமொழி ? நினை வழிக்கும் வினைவழிக்கு என்னையர் 
ளாக்குவதா ? என்னையே நோவனோ ? என்வினையினை 
நோவனோ ? வந்த விதியினை நோவனோ ? தாய்செய் சதி 
யினை நோவனோ ? இம்முதியோர் மதியினை நோவனோ? 
ஏதுமறியேன் . 

என் செய்வேன் ? நல்வினையில்லா வல் 
வினையேன் ! பழியொடு பாவமெய்தி அழிவன் . 
வசி : -பங்கமில் குணத்தோய் ! வருந்தற்க. திருமகள் துணையும் , 

தனது 2 மெய்வலியும், இளையவன் புணையும் துணையென 
இருக்க , அக்கோமகனுக் கோர்குறையும் நேர்கிலதெங் 
கும் . கற்றோர்க்குச் சென்றவிடமெல்லாம் சிறப்பே . தலை 

மகன் 3 நிலைபெண்ணி நலியவேண்டா . 
பரத : - இறைநிலை அறியவும் தரமோ ? பிரியவும் தரமோ ? 
வசி : - சான்றோர் நெறியிற் சாலநிலைத்த உத்தம ! நலமுறுமென் 

மொழிகேட்டும் , இன்னுமிவ்வாறு அலமருவையோ ? 
பரத : - குலமுதல் அவ்வனமதில் வருந்த , நலமிலேன் இன்னுமி 

ருந்தேன் . 
வசி : -- புண்ணிய | முன்னர் , அக்கோசிகன் தன்னருள் தாங்கிய 

விஞ்சையும் , பின்னரெய்திய பேறும் , பிழைத்தவோ ? 
மாமுனியின் வேள்வி காத்து மறையவர் பேரருள் பெற் 
றனன் ; களித்தனன் அக்கௌமாரகேளியால் ; சங்கரன் 
வன்சிலை வளைத்துச், சானகியைச் சீருறவே சேர்ந்தனன் . 
பரசுடைய போர்வீரன் பெரும்பகையைப் பற்றற அறுத் 
தனன் . அவ்வாறே , கானுறையும் மாமுனிவர் அடிபணிந் 

வானவர்கள் இடர் களைந்து , மாண்புடனே மீண்டிடு 
வன் . வருவதெலாம் நலமெனவே நினை வாய் . என் இத 
மொழி ஏற்பாய் . தாதையின் ஆணையில் நிலைத்து நிற்பது , 
தனையர் தம் கடனே , ஆதலின் , ஈரேழாண்டுகள் அவன் 
( 1 ) விதியினை - வேந்தன் ஆணையை ; வினைப்பயனை . 
( 2 ) பெய்வலி- உடலின் வன்மை ; சத்திய பராக்கிரமம் ; சத்தியமே 

பராக்கிரமம் . 
( 3) நிலை -நிலைமை; நிற்குமிடம் , (பாதுகை) 


3 


பரதன் 


[ அங்கம் -1 . 


அரணியம் . உறைந்து மீளும்வரை , நீ தரணியைத் தான் 

குவை . 
பரத : - மறந்தும் தவிரேன் மன்னர் தம் மரபினை . பிறர் பொருள் 

நபக்கும் புல்லியனவ்லேன் . நிந்தைக்கிடமாய் என்றும் 
நின்றிடேன் . நிதியும் வேண்டேன் . பதியும் வேண்டேன் . 

பரமநிலை யொன்றையே என்றுமே வேண்டுவன் . 
சும : - நீ குவலயமேற்பதே கோமகன் கருத்து . நின் பொறுப் 

பினைத் துறப்பையோ ? 
பர : - சராசரம் அனைத்தையும் செவ்வனே காக்க இத்தராதலத் 

துதித்தவன் அப்பராபரன் . அவன் பாபரகி தன் ; சர்ப 
சகிதன் ; சத்திய பராக்கிரமன் ; உத்தமோதாரன் . உடை 
மையைக் காப்பது , உடையவன் பொறுப்பு . அடிமைக் 
கேற்குமோ அச்சிறப்பு ? ஒப்பாரு மிக்காரும் இலையாய 

சேப் இருக்க , எக்காலும் ஒப்பேன் இப்பேரரசு . 
வசி : -- நெறிமுறை திறப்பா நின்மலா ! நீ தூயசிந்தையன் ; சுய 

நலம் கருதாச் சுசீலன் , நின் உண்மை நிலையொன்றையே 
உறுதிபென எண்ணினை . 

எண்ணினை . இடருறுவார்க் கிரங்குவதினும் , 
சிறந்ததொரு தருமமிலது . திங்கள் கறையிருளை நீக்கக் 
கருதாது , உலகின் நிறையிருளை நீக்குவது நோக்குவை. 

அரசினை நீ ஏற்றாலன்றி , உலகுறு துபர் திருமாறிலை . 
பரத : - மும்மையு முணர்ந்த முனிபுங்கவ ! எல்லாம் அறிந்தவர் 

நீவிர் . எதும் அறியாதவன் யானே . அப்பதித பாவனன் 
பொற்பாதமன்றோ, பாவம் தீர்ப்பதும் , சேமம் சேர்ப் 
பதும் . 
" வேண்டுதல் வேண்டாமையிலானடி சேர்ந்தார்க்கு 
யாண்டும் இடும்பையில . " 

- திருக்குறள் . 
துன்பமகன்று இன்பமமர , யான் இன்றே செல்லுவேன் . 
சென்று , அச்செம்மலைக் கொணர்வேன் . அதுவரை, யான் 
மெய்வருத்தம் பாரேன் ; பசி கோக்கேன் ; கண்தஞ்சேன் ; 
எவ்வெவர் தீடையும் மேற்சொளேன் ; செவ்வியருமையும் 
பாரேன் ; அவமதிப்பும் கொள்ளேன் . கருமமே கண்ணாயி 
னேன் . 


களம் -7. ] 


பரதன் 


39 


சும : - கதிரவன் குலவிளக்கே ! அடுத்து முயன்றாலும் , ஆகு 

நாளன்றி , எடுத்த கருமங்களாகா, அவ்வறம் துறவாப் 
பெருந்திறலான் தான் கொண்ட விரதம் தவிரான் . புகன்ற 
ஆண்டுகள் பதினான்கும் கடந்தாலன்றி , இந்நகர் நாட 

நினையான் . 
பரத : - கன்னெஞ்சனோ என் காகுத்தன் கருணை யங்கடல் அல் 

லனோ ? 
சத்: - அடியவர்க் கெளியன் அவன் . திருமகளை முன்னிட்டு , ஒரு 

முறையுள்ள முருகிச் , சரணமென்றவன் திருவடியடைந் 
தக்கால் , பகைவனேயாயினும் , பாவியேயாயிலும் , அஞ் 
சேலென்று 

அருள் கொடுத்து , அவர் இடர் களைவன் . 
அவனது அரிய தாரு தருமம் அதுவே . 
பரத : - ஆம் . துணைவ ! நன்குணர்த்தின . 
தனக்குவமையில்லாதான் தாள் சேர்ந்தார்க்கல் 

கல்லால் 
மனக்கவலை மாற்றல் அரிது !. 

--திருக்குறள் , 
நாம் வணங்கத்தான் இணக்குவன் . அவன் இணை யடியை 
அடையின் , அடிமையைக் கைவிடான் . அக்கோதிலா 
தவன் அடி பணிந்து , தீதிலா தவனாவேன். திருவருள் பெற் 
ராலன்றித் திரும்பேன் . அனைவரும் உடன்வர விரைவினில் 
பறையறைவிப்பாய் . அந்தணரே ! 

| அமைச்சரே ! 
பரே ! வருவீர் , ஆரா அன்புடன் எம்பெருமான் இடம் 


11 


1 


அன் 


அடைவோம் . 


வசி :-- தன்னலம் கருதார் தன்னலம் பெறுவார் . 

( எல்லோரும் போகிறார்கள் .) 


களம் 7 முற்றிற்று . 


( i ) ( + நீலாதவர்- குற்றமில்லாதவன் ; -குற்றமில்லாத தவத்தான் ; 

கே- தில் --- ஆதவன் . 


பரதன் 


(அங்கம் -2 , 


அங்கம் 2 
களம் 1 


இடம் : -சித்திரகூட பருவதம் . 
பாத்திரங்கள் : -இராமபிரானும் அவர் மனைவி சானகியும் . 
இரா: - திருமகளே ! இத்திருமலையை ஓர் மதகரியென மதிக் 

கின்றேன் . 
சான : - மதிப்பது இதன் பருமையைப் பற்றியோ ? உருவமே 

நோக்கியோ 
இரா: - பெருமையும் கருதியே . தன்னடி அடைந்தோரை உன் 

னத பதவியமர்த்தி , உயர்விப்பதிது . 
சான : - ஆம் . பணிபவர்க் கெளியனாய , பரமன் உயர்குணங்களை , 

முற்றிலும் இது பெற்றுளது . 
இரா: --சானகி ! இதன் அமைப்பைச்சற்று உற்றுநோக்குவாய் . 

வானளாவியுருண்ட அச்சிகரங்கள் இரண்டும் , உத்தம 
கரியின் மத்தகங்களை யொத்துள . வெண்ணிறம் அமைந்து 
முன்னுற வளைந்த பளிங்குகள் இரண்டும் , அவ்வாரணத் 
தின் இருதந்தங்களை யொக்கின்றன . இவ்வரும் பெருந் 
தருவினின்று இழிந்துள விழுதுகளெனிலோ , இத்தாழ் 
வரைகளில் நிறைந்துள நீரைப் பருகானின்ற , துங்கக் 
கரியின் . 

திக்கையை நிகர்த்துள. அக்குகைகள் இரண் 
டும் , கடகரியின் இரு செவிகளெனச் , செப்பலாம் . 
அன்றியும் , நறுமணம் நிறைந்து இவ்வழி வரும் அருவி 
கள் , அக்கைம்மாவின் மதநீரைப் போன்றுளவன்றோ ? 
உண்மை. எத்தகவிலும் உத்தம மத்தகஜத்தை ஒத்தே 

இச்சித்திரகூடம் . ஒப்புயர்வற்றவர்க்கு எற்ற 
தொரு பொருப்பே இது . ஆதிமூலமென்று அகங்கரைந் 
தலறிய ஆனைக்கு , அன்று அபயம் அருளிய அருளாளன் 
( 1 ) யானை தன் காலைப் பிடித்த பாகனை தலைமேல்வைத்துக்கொள்ளும் . 


சான : 


யளது 


களம் -1 , ] 


பாதன் 


41 


தனக்கும் அருள , இக்கான கம் அடைந்தனன் எனக்க 
ருதி , இக்கிரிராஜனும் அக்கரிராஜன் உருவெடுத்துச் சுமந் 
துளன் உம்மை . இதுகிரி யோ , மதகரியோ என்று , இமைய 
வரும் இமைப்பினர் போலும் : உமது திருவிழாவிற் கேற்ப 
தொரு 1 பெருவிழாவும் , இங்கு அமைந்துளது . அலர்ந்த 
மலர்கள் ஆங்கு அடர்ந்திருப்பது , களியுறும் களிற்றின் 
கழுத்திலணியும் கதிர்மணி யணிகளைப் பழித்துளது . 
விண்ணின் கண் அவ்வெண்ணிறக் கொண்டலும் , கொற்ற 
வெண்குடையெனக் கவிந்துளது . வான வரும் உவந்தளி 
த நாண் மலர் அலங்கலென வளைந்துளது அவ்வானவில் . 
செண்பக மலர்கள் , அச்சுனை யில் அசைந்தசைந்து ஆடு 
வது , தீபம் தருவதைப் போன்றுளது . அன்றியும் , இங்கு 
நடைபெறும் விழவினைக்கண்டு , கொண்ட இன்பம் உள் 
ளடங்காது , குயிலினம் இனிமையாய்க் கூவவும் , வண்டி 
னம் மலர்களின் தேனையுண்டு பாடவும் , மயிலினம் அழகிய 
தோகைகளை விரித்தாடவும் , இவ் வந்தம் அமைந்த சோலை 
யே நடனசாலையாயது . 2 நடுநாயகமாய் நாயகர் அமர்ந்து 
ளர் . முனிவரும் , அவர் மனைவியரும் , இவ் வரியதொரு 
நாடகங்கண்டு , மகிழ்வினையடைகின்றனர் . இவ்வு பர்வரை 
யின் இயற்கையழகுக்கு , அவ்வளநகரின் செயர்கையழகு 
அணுவளவும் இணையிலை . 3 ஆய்ந்தறிந்து அருந்துவார்க்கு 

அருமருந்தும் இங்குளது . 
ரா : -- உண்மை. ஓர்ந்துணர்ந்து ஒய்வின்றி - வேந்தர் உல ளி 

னும் , ஆங்கு , மாந்தருளம் மகிழாது சாந்துணையும் சங்க 
டமே . மண்ணவர் குற்றமும் மன்னனைச் சாரும் . அன்னை 

கைகேயி அன்பாய்க் காத்தனள் . 
சான : -அங்கனம் காத்தமையால் வாய்த்ததென் பாக்கியமே . 
இரா : - மாமகளே ! இம்மாமலையின் மாண்பு அளவிடற்கரிது . 


கா 


( 2 ) 


( 1 ) காடாளுவதற்கேந்த முடிச் கோலமும் விழாவும் 

லீலா விபூதியில் திருமாலும் திருவும் நடிக்கின்றனர் . 
( 3 ) தேடியெடுப்பவற்கு மூலிகையும் , பறை ஆயும் மருந்தும், 

6 


பரதன் 


( அங்கம் -2. 


புண்ணியம் புரிந்தோர் எண்ணிய கருமம் , இங்கெளிதினில் 

முடிவுறும் . 
சான : - திருமாலை வழிபடும் அத்தவமுனிவர் , இத்திருமலையின் 

தூயந்தியில் நீராடி., நீடிய காலம் தீயிடை நின்று , தவம் 
புரிவதென்னே ? பரிபாக காலம் இன்னும் பிறக்கவிலை 

போலும் . 
இரா : - தூயவன் கண் 1 அன்புடையார்க்கு வைகுந்தம் தூரமன்று . 

தம்பரமென்று தவம் புரிவார் இன்புறவென்றும் விளம் 
பனமாகும் . இன்பத்தின் இறுதிகாண இனி பின் 
வந்தனை . 

மாலுறும் இச்சோலையலை உன்னை மகிழ் விக் 
கின்றதோ ? 
சான : - கண்ணுங் கருத்தும் கவரும் கருமுகிலே ! காவலனும் 

கணவனுமாய்க் கலந்து நின்ற காரணனே ! 
பதியேயெம் பனே யெம் பரம்பரனேயெமது 
பராபானே யாந்தப் பதந்தரு மெய்ஞ்ஞான 
நிதியே மெய்ச்சறைவே மெய்க்கிலையே மெய்யின்ப 
நிருத்தமிடும் தனித்தலைமை நிபுணமணி விளக்கே 
கதியேயென் கண்ணேயென் சண்மனியே யெனது 
கருத்தேயென் கருக்திலுற்ற கனிவே செங்கனியே 
து தியேயென் துரையேயென் தோழாவென்னுளத்தே 
சுத்தநடம் புரிகின்ற சித்தசிகா மணியே , ” ” 

திருவருட்பா ) 
அமுதனைக்கண்ட கண்கள் மற்றொன்றினைக் காணா . ஆரா 
வமுதமே ! என துளத்திடை நிலைத்துளது உமது முடி 

விலா வடிவழகொன்றே. 
இரா: - என் அழகுக்கும் அழகு செய்யும் , உன் வடிவழகினுக்கு 

உவமையுண்டோ ? 
சான : -3 முழுமணிப் பூணுக்குப் பூணொன்று வேண்டுமோ ? 


( 1 ) அன்பு - மஹாவிசுவாசம் . 
( 2 ) மாலுறும் - திருமாலுறையும் ; பயக்கமுறும் . 
( 3 ) யாயே அழகுக்கடி செய்வார் . 


களம் -1 . ) 


பரதன் 


43 


37 ன்ன இருப்பினும் , 1 உன்னையன்றி , என்ன உண்டென 

க்கு ? நான் உன்னை யன்றி யிலேன் . நீ என்னையன்றி யிலை . 
சான : - அதுவே போலும் என்னைத் துறந்து வந்து இங்கு இன் 

புற நினைத்தீ 2 ரன்று . 
இரா: - மாமகளே ! 3 நிலையிலா நின் மனநிலை யுணர்ந்ததும் , இசைந் 

தேனன்றோ ? 
சான : -- 4 சமயத்திற் கேற்பதொரு நிலை நிற்பவர் நீரே . அன்று , 

வரிசிலையொன்றை வளைத்து , மங்கையொருத்தியை மணந் 
தீர் . மற்றுமோர் வெற்றிக் கொடியடையவே , வானவில் 

நோக்கி ஆவலுடன் வந்துளீர் . 
இரா: - விடுகணையும் , தொடுமனையும் , புகலுரையும் , ஒன்றென்று 

சகமறியும் . 
சான : - ஒன்றேயாகில் இக்குன்றம் உறையீர் , 

. 
ரா : - உய்யும்வகை நினைந்துயர்ந்தேன் . உயர்கலம் அடைய 

வ்வரையினில் 7 நின்றேன் . 
சான : - நின்ற நிலையு ணர்ந்து 8 அருந் துணை யுமாவேன் . 

[புன்னகையுடன் இலக்குமணன் அணுகிவர ) 
இலக்குமண ! நின் நகைமுகம் இன்று காணப்பெற்றது 

வியப்பே . 
ல - அண்ணா சேய்மையிற் காணவே 9 செஞ்சடைப் பிரானெ 

னப் பொலிவுற்றனை . 


யவே , 


( ) உன்னை - ஞான சக்தி கருணாரூபத்தைக் குறிக்கும் . 
( 2 ) அன்று - அக்காலம் ; அல்ல . 
( 3 ) நிலையிலா - மங்கையர் மனம் நிலையிலாமை ; செல்வம் நிலையாமை 


யுணர்க , 


( 4 ) சமயம் --- காலம் ; மதம் . 
( 5 ) வெற்றிக்கொடி --ஜயஸ்ரீ . 
( 6) வானவில் - இந்திரதனுசு ; வான் + நவில் ; பாற்கடலடைந்து முறை 

யிட வானவர்க்களித்த வாக்கு . 
( 7 ) நிலைத்திருக்க வேண்டிடில் படுத்துச் சுகித்திருப்பர் . வேறு இடம் 

(தண்டகாரணியம் ) நாடியதை நின்ற நிலை குறிக்கும் . 
( 3 ) . அடியவரைக் காக்கவும் , கொடியவயை மாய்க்கவும் , தேவியின் . 

துணையின்றி , இயலாது இறைவலுக்கு . 
( U ) அரக்கரை யழிக்க வந்ததை அறிவித்ததாகும்.. 


பரதன் 


( அல்சம்-2. 


ரா ! - அவ்வாறு ஐயுறக்காரணமெதுவோ ? 
இல; - அடர்ந்த வெண்ணிறக் கொண்டல் எங்கும் படரவே , இக் 

கரிகிரியும் அவ்வெள்ளியங் கிரியென , விளங்கலுற்றது . 

வெண்ணீறணிந்த கண்ணுதற் கடவுளெனக் கண்டேன் . 
சான : ~ கருமுகிலே ! நும் கரிய திருமேனி காண நாணியோ, கொ 

டையினிற் கோதிலாவள்ளலென வெட்கியோ , நீருண்ட 

மேகமும் தன்னிறம் மாறி வெண்ணிறமாயது . 
இரா : - இளைஞ! நீ நசையுற்றதும் இது பற்றியோ ? 
ல : - அருளே வடிவுகொண்ட அருட்பெருந்தேவியர் அருகி 

னில் இருக்க , முப்புரம் எரித்த சிவபெருமானுக்கு , எப் , 
புரமெரிக்க ஒண்ணுமென , 

எண்ணிலே 
இரா: - அப்பொன்னிறப் பெருமானென்று என்னை நீ எண்ணி 
னும் , இப்பொன்னார் மேனியளை , மரகதமணி மலைமகள் 

யன நினைந்ததும் , எங்ஙனம் ? 


னன் . 


உமையெ 


ல : -- 


ரவிந்த நயன ! அன்னையின் பொன்னடிக் கமலமலர் ஒன் 
றையே கண்டு யான் பணிவது . அண்மையில் வந்ததும் , 
என்னையாள் அண்ணலும் , உன்னை நேர் அன்னையும் , சண்டு 

யான் உவகை கொண்டனன் . 
இரா: - துணை வ ! 1 கருணையுள்ளவரை , பகைத்தவர் எவரையும் 

அடர்த்திட வொண்ணாது . சேய்மையிற் கண்டதும் கொண் 
ட நின் ஐபம் கேட்டு , அகமகிழ்ந்தேன் . தன்னை உருவிலி 
யாக்கிய 

கண்று தலென்று என்னையஞ்சி அம்மாரன் 
இய !! சாபன் , தபோதனர் அருந்தவமும் இடை 

பூமின்றி நிறைவேறும் . 
சான : - ஒருருவரொருவரை ஈருருவரென்பர் இருநிலத்தோர் . 
இல : -- மதிவதன L 

நிவதன ப தன ! நின் 2 திருவுருவைக் காணின் 3 அத்தீ 
( 1 ) சதனபள்ளவரை - கருணைக்குணமிருக்கும் 

கருணா 
பிணி சீதை ) உடனுறையும் வரை . 
( 2 ) திரு - போழகு ; சீதை . 
(3 ) வினயாள்பவன் - காமத்தியைக் கிளப்பும் மன் மதன் ; த்வீபத் 

கத இலங்கையை ) ஆள்டவன் இராவணன் . 


வரை ; 


P15 


களம் -1 .) பரதன் 

45 . 
வினை யாள்பவன் 1 உருமாறிவந்து திகைக்கச் செய்வனோ? 
ரா : -வானவரை வென்ற 2 வீரனேயாயினும் என்னையும் வெல்ல 

வல்லனோ அவ்வில்வலவன் ? 
இல: - வெல்லரிய வீரராதலின் , 3 அப்புல்லியன் எதிர்பட நில் 

லான் . ஆயினும் , 4 வலியிலா முனிவர் , என்செய வல்லர் ? 

அவரது தவமும் , அவமாகுமோ ? 
ரா : -- சொல்லோன்றால் அவர் எவரையும் சுடவல்லர் . அன்றி 

யும் , 5 போதகமனையவன் பொன்னாழித் துணை யிருக்கத் , 
தீதுகளிழைக்கத் துணிந்தவன் அணுகினும் , என்னாம் ? 

பஞ்சபாணன் அம்புக்கு அவர் எஞ்ஞான்றும் அஞ்சார் 
இல: - இருளகல விளங்கும் அறிவரிய பொருளே ! குன்றத்திட்ட 

6 விளக்கின் ஒளியிருக்க , இருளுக்கிடமிலை. 
- என்னே மானிடர் மடமை ! நலம் அளிப்பது . 

வும் , கேடிழைப்பது காடெனவும் , கருதுகின்றனரே ! 
இல: - குலமுதலே ! இல்வாழ்க்கை நல்வாழ்ச்கையலவோ ? நாடு 

தங்கி நலம்பெற வழியிலையோ ? 
சான : - காவல ! காடுறைவோர் வாடடையாரோ ? 
இரா : - இருவர் குறிப்பையும் இன் றுணர்ந்தேன் . 

உங்கட்கு இடம் தந்து இணங்கியது , என் பிழையே . என் 
பொருட்டு , எ 

டு , எவரும் இடரும் , இடம் கொடேன் . காயும் 
வனத்திடை இப்பூங்கொடி வாடிவதங்கிடும் . பாயும் புலி 
காணின் இப்படமான் அஞ்சும் . இளைஞ ! இம்மெல்லி 
ur உடன் கொண்டு நாடேகுவை . அன்வயரும் ஆழி 
வேந்தனும் ஆறுதலடைவர் உங் 

ங்கள் 

ஆதரவா 


டென 


பின்படா 


ரவல. 


( 1 ) உருமாறி - மதனன் பெண்ணுடை யுடுத்து ; இராவணன் சந்நியாசி 

வேஷம் தரித்து . 
( 2) வீரன் - மன்மதனையும் இராவணனையும் சுட்டும் . 

மன்மதனையும் இராவணனையும் குறிக்கும் ; மதனன் உருவிலான் ; 

பாவணன் அறிவிலான் . 
( ! ) மெய்வவியும் மனவலியும் 
(5) போத கமனையவள் - யானையை யொத்தவன் ; இதயகமலத்தை 

மனையாயுடையவன் ; பார்கடலிற் பள்ளிகொண்டவன் . 
( 6 ) விளக்கு - ஆதியஞ்சோதி ; வேதாந்த தீபம் . 


பர்.தன் 


48 


[ அங்கம் -2 , 


5 


சான : -1 அந்தரங்கப் பெருமானே ! மண்ணிற்புலியை 2 மதிமான் 

அஞ்சுமோ ? மனையை நீக்கிப் , 3 பெருமானை நோக்கிய , 
என்னையும் நீக்கவா ? தாங்கொணாத் துயருக்காக்கவா ? 
சோகமகல யான் 4 அசோகத்தரு நிழலே நிற்பன் . நும் 
பிரிவெனும் நிரயத்திற்காள! க்க என் பிழைத்தேன் ? 
இறையும் அகலகிலா , என்னையகற்றி என் பெறகினைத்திர் ? 
எத்துயர் வரினும் பொறுப்பேன் . நும்பிரிவெனும் துயரு 
றின் மரிப்பேன் . பெண்கொடியை வதைசெய்தார் பெரு 

மையும் என்னாம் ? நீரிலாது நானிலை . 
இல: - சரணியனே ! 

சரணம் புகுந்தாரை உன் போலாக்கும் 
ரணியனே ! 
உமதடிக ளடைகின்றே னென்றொருகா லுரைத்தவரை 
அமையுமினி யென்பவர்போ லஞ்சலெனக் கரம்வைத்துத் 
தமதனை த்து மவர் தமக்கும் வழங்கியுந்தான் மிக விளங்கும் 
அமைவுடைய வருளாள ரடியிணைபையயடைந்தேனே . " 

- வேதாந்ததேசிகன் 
அக்க மலைக்கும் 

வினையால் அலமரவோ, உனக்கும் 
அங்க மலைக்கும் அடிமைப்பட்டேன் 

உங்கட்குற்ற 
பணியியற்றி யான் பிறந்த பேறடைந் திடவே , பின்படர்ந் 
தேன் . இச்சுவை தவிர யான்போய் , இந்திரலோகமாளும் 
அச்சுவை பெறினும் வேண்டேன் . நிரந்தரம் ஆட்பட்டு 
யான் நின்றிடின் , அப்புரந்தாலும் எனக்கிணையாகான் . 
விண்ணுளாரினும் சீரியனாவேன். நர் அயினும் இனியாய் ! 
சற்றாயினும் , இனியாம் நாடு நாடாவகை, நாடுவாய் . நின் 


6 


7 


( 1 ) அந்தரங்கம் -- 3 +ாந்தம் ; அம் + தரங்கம்- அழகிய பாற்கடல் ; 

அந்த பங்கம் - ஸ்ரீரங்கம் 
( 2 ) மதிமான் - புத்திமான் ; சந்திரனில் உள்ளமான் ; இராமசந்திர 

னுடைய மான் (சீதை ) 
( 3 ) பெரு பனை - கடவுளை ; மாயமானை . 
( 4 ) அசோகத்தரு - சோகம் தீர்க்கும் தரு ( கடவுள் ) ; இலங்கையி 

லுள்ள அசோகவனத்தின் தரு . 
( 3 ) அரசியும் --1 கன் ; பாட்டிலுள்ளவன் . 
( 6 , 4 7 * sh-ta" லக்கும் 8 + சமலை கும் , 


பரதன் 


களம் -1 ) 

47 . 
அருள் உண்டெனில் , உய்வோம் . இன்றெனில் , இருவரு 
மில்லை . திருமாலே ! மாலுறும் இத்திருமகள் நினை வினை . 

நினைவாய் . 
சான : - அருளாளா ! ஆளாகி , யஞ்சா திருக்க, அருள் புரிவாய் . 

களை கண் 1 மற்றிலார் இடுக்கண் களைவாய் . 
இரா: - இருவர் துணையுமிருக்க , என் 2 அருந்தவம் பலிக்கும் . 


களம் 1 முற்றிற்று . 


களம் 2 


இடம் : - சிருங்கிபேரபுரத்தைச் சார்ந்த ஒருகாடு . 

பாத்திரங்கள் : - வேடர்கள் பிரவேசம் . 
கொங்கன் : - அண்ணே ! என்ன அநியாயம் ? நம்பொ ராமசாமியெ 
தொரத்திட்டாங்களே படுபாவிங்கொ ! 

நல்லா இருப் 
பாங்களா ? 


கொல்லாதா 


சப்பாணி :: -- பண்ணபாவம் சும்மா உடுமா ? 

பின்னேயேவந்து 
? 

துள்ளும் துள்ளல் எத்தினி நாளைக்கு ? 
பாவம் ! சாமீன்னா சாமியா ! நாப்பொதான் பாத்தோமே ! 
கமலக்கண்ணும் , பவளவாயும் , மாணிக்கமேனியும் , அய 
கன் அபகே அயகு . 

ருவரையும் முனிவரையும் குறிக்கும்.. இலக்குமியின் புருஷ 
சாதத்துவம் விளக் + ப்பட்டது . 
துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனம் . 


49 


பரதன் 


[ அங்கம் -1. 


கொங் : -ஆமாம் . பாக்கப்பதினாயிரம் கண் ஒணும் . என்ன காந்தி 

என்ன சாந்தி ! என்ன மனம் ! என்ன குணம் ! என்ன 
நயம் ! என்ன விநயம் ! என்ன அன்பு ! என்ன அம்பு 

நகரத்திலே மெச்சாதவங்கொ இல்லையாம் . 
செங்கன் : - வந்தவெனெ அதுதான் . அல்லாரும் ஒத்தனெ மெச் 

சிக்கிட்டா , பாவிங்கொ பொறுக்கமாட்டாங்கொ . அயல் 
வாய்ந்தா , அஞ்சுபட்டினி. பொறாமைபேய் பிடிச்சா, 

சுளுவிலெ உடாது , 
கொங் : - ஆமாம் . ராசாவுக்கு பெரிய மவன் ராமசாமி . பெரிய 

ராணி வவுத்திலே வந்தாரு . பட்டம் கட்டணுன்னு ராசா 
சொன்னாராம் . மந்திரி கூட மெத்த சரீன்னு சொல்லிட் 
டாராம் . அல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களாம் . ஆனா , 
பாலிங்கொ என்னமோ சூது பண்ணி , எப்படியோ ஓட் 

டிட்டாங்களாம் . 
சப்: - சாமி ஏன் ஒத்துக்கிச்சு ? 
கொங்.- ஆசையில்லே; பொறுமெசாலி. 

போன்னான் . 
பேசாமே வந்திட்டாரு. அப்பன் பேச்சுக்கு ரெண்டில் 

ல்லே . 
சப் :-ன்னு, சாமிபோல இக்கணும் . இருந்தா , சாமி போலெ 


ஆவலாம் . 


செங் : -- அல்லாம் போய் அல்லாடலாமா ? 
சப் : - சொத்து என்ன நித்தியம் ? செத்தா கூடவருதா ? தனத் 

தாலே பயம் , பகெ ; கொலெ ; எத்தினியோ எளவு .. 
சொல்லி மாளாது . 

மொத்தத்திலெ மெத்த தொல்லெ . 
என்ன ஓணும் ? உண்ண ஒணவு , உடுக்கக் கந்தே . அவ் 
வளவுதானே ? பண்ண பாவம் புண்ணிபம் தான் பின் 

னேயேவரும் . 
கொங் : - பாவிங்கொ பண்ண சூது தான் என்ன ? 
சப் : -அது தான் ஒன்னும் வெவரமா தெரியலே . 
கொங் : - காதிலே விளுந்தமட்டும் சொல்லேன் . 
சப் : - அல்லார் ஒரு பொம்பள பாலெ தான் . 


பரதன் 


53. 


காலெ 


பண்ண 


களம்-2 .) 
குகன் : - தொணெ இல்லாத 

1 தனியன்னு , 
வாரான் . 
கொங் : - சாமிக்கு இங்கே தொணெயா இல்லை ? நல்லவருக்கு 

அல்லாரும் தொணெ பொல்லாதவருக்கு அல்லாரும் 

பகெ . கோடிகோடியா வேடர்கூடி கும்பிட்டிருக்கோமே 
குகன் : - ஒருவர் தொணெத் ஏன் அவருக்கு ? 

வில்லெ 
வளைச்சா வெல்ல எவனாலாவும் ? 


டன் 


ன 


கொங் : - வில்லெடுக்கணுமா ? நெனச்சாப் போதாதா ? சாமியுங் 

கல்லே ? பாவிக்கொ சாம்பலாப் பூடுவாங்கொ. சிங்கம் 
போலெ தம்பி பக்கத்திலெ இருக்காரே ! அண்டவுடு 

வாரா ? சீறி எயுந்தா , சத்துரு செத்தான் . 
குகன் : - அந்தப் பாடு தான் ஏன் அவுங்களுக்கு ? பயமவன் யமன் 

போலெ இங்கிருக்கேனே ! ராமநாதருக்கு என்ன கொறெ . 
நாடி 

ல்லேன்னா காடிக்குது . 
கொங் : -- பாவிக்கு நாடுமில்லெ ; ஊடுமில்லெ ; காடுமில்லெ. 
குகன் : - கங்கையெ கடந்தான்னா, ச . மியெ நாடுவான் . 2 

கடந்து ஐயனெ நாடவா ? எல்லையிலெ கால்வைக்க 
ஆவுமா பாப்போம் . 

ஆழநெடுந் திரையாறுகடந்திவர்போவாரோ 
வேழநெடும்படைகண்டுவிலங்கிடும்வில்லாளோ 
தோழமையென்றவர்சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ 
எழமைவேடனிறந்திலனென்றெனையேசாரோ 33 

--கம்பர் . 
அடே படவுங்களெ இன்னிக்கி உடவாணாம் . தொடை 
யிலெ தோணிகூட இல்லா மெ , வெலக்கிவையுங்கொ; 
அல்லாவேடரையும் ஒரு நொடியிலெ கூட்டிக்கிங்கொ ; 
வழியிலெ வலையெவிரிச்சு வையுங்கொ ; படையெக்கண்டா 
நடுங்காமெ , எடுங்கொ வில்லும் வாளும் . 


{ 1 ) தனியன் -- தனித்திருப்பவன் ; பற்றிலாக்கடவுள் . 
( 2 ) ஆறு -- நதி ; நல்வழி , 


54 . 


பரதன் 


[அங்கம் -2. 


சம் : - ஆறிலும் சாவு ; நூறிலும் சாவு . படைக்கும் பயமில்லெ ; 

பாவிக்கும் பயமில்லெ . சாமிக்காக , சாவுக்கும் துணிஞ் 
சோம் : வேடருங்கொ போடறபோடுலெ , பாவிங்கொ 
காடுவுட்டு ஓடணும். 

( வேடர்கள் வேகமாகப் போகிறார்கள் .) 
குகன் :-( அடங்காச் சினங்கொண்டு ) என்தொணையவன் தவமாள , 
இவ்வெளியவன் புவியாளவா ? 

அஞ்சன வண்ணனென்னாருயிர் நாயகனாளாமே 
வஞ்சனையாலர செய்திய மன்னருப வந்தாரே 

சரமென்பன தீயுமிழ்கின்றன செல்லாவோ 
உஞ்சிவர்போய்விடினாய்குகனென்றெனையேசாரோ , 

கம்பர் .. 
ஆண்டவன் பகை அடிமையின் பகையே . கையம்பு தணலெ 
கக்குது . பாயாதோ பாவிமேலெ , தப்பியும் போவானா ! 
நன்னிகெட்ட நாயா நான் ? வரட்டும் . என்ன ஆணவம் ! 
மண்ணா வோணும் ? பொணமா பெரட்டி , கரையிலெ 
உருட்டி , வெள்ளத்திலெ தள்ளறேன் . பழிக்குப் பழி 
வாங்க இதுதான் வழி . நான் முழிச்சமுகம் நரிமுகந் 

சாட்டு வேடன் சாமிக்கும் பட்டம் தந்தான்னு 
நாடெல்லாம் கொண்டாடும் . ( அண்மையில் வரும் இருவரையும் 
நன்கு நோக்கி ) என்ன ! போர்க்கோலமில்லெ ; மொகத் 
திலெ களையில்லெ ; தெம்பில்லெ ; கோவக்குறியில்லெ . தலை 
யிலெ சடைமுடி ; எடையிலெ மரவுரி ; ஒடலிலெ புயுதி ; 
கையெக்கூப்பி கும்பிட்டுக் கதறி அயுவறான் . சீ ! சீ ! 
என்னமதி எனக்கு ! சாமியின்னெ பொறந்தவங்கொ 

பாவம் செய்வாங்களா ? 
கொங் : - எசமான் ! வேசம்போட்டு நேசம் காட்டி , மோசம் செய் 

வாங்கொ . வான் கோயி மயில் போலத் தோனும் . நெசம் 

அறியாமெ நம்பினா, நாசம் தான் . 
குகன் : - மோசமோ நேசமோ , பேசினாதெரியுது . 

, சேனை யைச் 
செத்து வரு 

( இருவரும் போகிமுர்கள் .) 
களம் 2 முற்றிற்று . 


சான் . 


G 


வருவோம் . 


களம -3 . ) 


பரதன் 


55 . 


குளன் . 


களம் 3 

இடம் : - கங்கை நதிக்கரை . 
பாத்திரங்கள் : - சுமந்திரர் பரதன் சத்துருக்கன் . 
சும : -பரத5 ! பரம பாவனமான கங்கைமா நதியிது . 

" கங்கை யென் றுல கேத்திய கடவுண்மா நதிவெண் 
சங்கு சூலுளைந் தலறிய தடம்பணை தவழ்ந்து 
கொங்கு யிர்த்தபூந் தடத்துலாய்க் குளம்பல நிரப்பி 
யங்கண் மாநிலத் தமுதெனப் பரந்ததை யன்றே. ” 

--நைடதம் . 
இதன் இருகரையுடைய வேடுவர் தலைவன் , ஒருவன் இங் 

அவன் கணக்கிலா 1 நாவாயன் ; விற்பிடித்த 
வீரன் ; மேருவொத்த கோளன் ; இராமன்பால் எல்லையி 
லா அல் புள்ள வன் ; தூய சித்தையன் ; தாயினும் நல்லன் ; 

அன்னவன் துணையின் நீ இந்நதிகடக்க வொண்ணாது . 
பரத : - காணரிய கருமுகிலைக் கானுறையும்வேடன் கண்டுகொண் 

டனனா ? அப்படியாயின் , அவ்வன்பன் அடியினை யான் 

அடைவேன் , 
சத் : - தொண்டர் அடிப்பொடியாட நாம்.பெறில் , கங்கைநீர் 
குடைந்தாடும் வேட்கை என்னம் ? 

( பரதன் போகயத்தனிக்கிறான் . குகன் வருகிறான் . ) 
குகன் : -- சாமி ! பண்ணபாவம் போவூன்னு , சேனெசனம் இந்த 
நதியிலெ முயுக்குப்போட்டுப் போவும் . இன்பவெள்ளம் 

உள்ளம் நல்லா இருக்கணும் . 2 வெள்ளம் 
வேகமா வருது . 3 கடல் தான் கதி. பாத்துப் பிழையுங்கோ . 
பரத : - புரிந்தபெரும் பாவம் தீரவே , விரைந்துயான் வந்துளேன் , 
குகன் - பாவம் செய்தா பரிடவம் தான் . நீங்கோ யாரோ ? எந்த 

ஊரோ ? என்ன பேரோ ? 


ை 


ஒணூன் 


( 1 ) பாவாயன் : -கப்பலுடையவன் ; நாவை பெற்றவன் . 
( 2 ) ( 2 ) கங்கை வெள்ளம் ஈடலைச்சேரும் ; உள்ளம் தவறாயின் சேனை 

வெள்ளம் கடலைச்சேரும் ; காதல் வெள்ளம் கருனையங்கடலைச் 
சேரும் . 


•56 


பரதன் 


[ அங்கம் -2, 


பாத : - அயோத்தி மன்னர் மைந்தர் நால்வரில் , இருவர் நாங்கள் . 

இவன் பெயர் சத்துருக்கன் . 
குகன் : - மெத்த புகழ்பெத்தவன் , பரதன்னு சொல்லிக்கிட் 

டாங்கோ. 
பரத : - அப்பாதகன் யானே . பழிகாரனும் யானே . 
குகன் : - அப்போ அவர் நாட்டெ பறிச்சுக்கிட்டே . 

காட்டிலே 
தொரத்திட்டே . போதா தூண்னு இங்கேயும் தேடி வந் 

திட்டே , வெட்ட வெளிச்சமா தெரியுது . 
பரத : - பழிக்கென்றே பிறந்த பாவியாதலின் , எத் துணைப் பழிக் 

கினும் , அத்தனையும் ஏற்குமெனக்கு . 
சும : - வேடுவர் தலைவ ! இவனது வேடங்கண்டும் , ஐயம் கொண்ட 

னையா ? 
குகன் : -1 நல்லவேடம் ! கள்ளவேடமேன் ? வேடமெல்லாம் 

வேடனிடம் பலியாது . ஆண்டவன் பகை , அடிமையின் 

பகையே . தாண்ட விடுவேனா நதியெ ? 
பரத : -நண்பா ! அன்பன் பகைவன் அல்லன்யான் . உண்மை 

பில் என் தாய்தந்தையர் இழைத்த பிழையைத் திருத்தி , 

அரசையவர்க் களிக்கவே வந்துளேன் . 
குகன் : கள்ளப்பேச்சு . 

சேனை ஏன் ? 
சத்: - மன்னருக்குரிய மரியாதையிது . 
குகன் : -பேச்சிலெ வல்லவங்கொ பலபேர் 
சும : - மெய்யன்பு கரைந்து , கண்ணீர் ஆறாய்ப் பெருகுவது கண் 

டும் , இவன் மீது கொண்ட ஐயம் இன்னும் தீர்ந்திலையோ ? 
குகன் : -- கண்ணிலெ தண்ணி உட்டு தலையிலெ மண்ணெ போடு 

வாங்கொ , மந்திரி ஐயா ! முந்தி கயவன் போன வழியே 
உட்டு , கொமானெ காடு விட்டுப் போனே . பிந்தி இவ 
னோடு கூடிக்கிட்டே . மன்னர் மனம் போலவே மந்திரிங் 
கொ நடப்பாங்கொ . குறுக்கே பேசினா இருக்கிற வேலை 
யும் பேரும் பூடும் . 

( வாட்டர் பிரவேசம் . ) 
( 1 ) நல்லவேஷம் நலம் தரும் : 


C 


களம் -2 . ) 


பரதன் 


49 . 


உள் 


வவ 


ஆணா 


செங் : - சரிதான் . பொம்பளெயா ? அடேயப்பா ! அது பிடிச்சா, 
செந்நாய் பிடிச்சாப்போலெதான் . லேசிலே 

உடாது : 
பூமியிலெ பயி , பாவம் , பகெ , வலி , அல்லாம் அந்த பாவி 
ங்களாலே தான் . கொடியவங்கொ கெடுத்தகுடி எத்தினி 
யோகோடி. அவுங்கொ இல்லேன்னா பாவமும் இல்லே ; 

நரகமும் இல்லே . 
முத்தன் : - சும்மா மொத்தத்திலெ திட்டாதெ . பொறப்பிச்ச சாமி 

க்கு புத்தி இல்லையா ? பெண்ணோ கண்ணோன்பாங்கொ. 
நல்ல கொணம் 

ங்கொ 

இல்லையா ? அவுங்கொ 
இல்லா மே ஊடில்லே ; வாசலில்லே ; ஒலகமே இல்லே. 
நம்பொ சானகி அம்மா போலெ , நல்லவங்கொ இல்லா 
மலா மெளெ பேயுது ? அக்கிரமக்கார ஆம்பிளெங்கொ 
ஆயிரம்பேரு . அதெல்லாம் 

அதெல்லாம் கணக்கில்லையா ? 
பெண்ேணா அநியாயம் பண்ணா அநுபவிப்பாங்கொ . பா 
ஒருத்தியானா, பலபெண்களெ பழிக்கிறதா ? பழிச்சா, 

பாவம் அழிச்சூடும் . 
செங் : - சாமியெ தொரத்தின பாவி மனம் கல்லுதான் , பெத்த 

வவுத்திலே கொள்ளிதான் வைக்கணும் , கொலத்தளவு 

தொணம் . என்னகொலமோ ? என்ன பொறப்போ ? 
கொங்: - குடியெ கெடுத்த கொடியவொ எவளே ! ? 
சப் : -- எவளானா என்ன ? எங்கிருந்தோ வந்தாளாம் . மெத்த அய 

வாம் . அவொவலையிலெ உய்ந்தானாம் கயவன் . இட்டாந் 
தானாம் பட்டணத்துக்கு . பயம் , பாஷம் அல்லாம் தங்ந் 
தானாம் . ஒயுங்கா ஒருமவன் பொறந்தானாம் . பெரியமன 

னுக்கு பட்டங்கட்ட பொறாமெபேய் பொறுக்கலெ . 
கொங் : - பொறாமெ பேயா ? பெண் பேய்தான் . 
சப் : - ரெண்டுபேயும் ஒன்னுதான். பொறாபெபேய் பாரெ 

தொரத்திச்சு . பெண்பேய் பவனுக்குப் பட்டம் வேண் 
டிச்சு . பாவிங்கொ பேயாட்டத்தெ .கேக்கலுபடா ? பாக்க 

ணுமா ? 
செங் : - பேயாட்டியெ இட்டாந்தா , பஞ்சா பறக்குது . 

7 


.50 பரதன் 

( அங்கம் -2 
சட் -- வேசம்போட்டு மோசம்செய்யும் பேய் போவாது . சாமி 

தான் வாணும் . 
கொங் : - சாமியையே தொரத்திச்சே ! 
சப் : - சாமி மனம்வச்சா ஆவாதெ போவாது . 
கொங் :-(குகன் வருவது கண்டு ) அடே ! எசமான் வராரு . சும்மா 

இருந்தா சீறுவாரு . வேலெ இல்லா வேளையிலே ராம 
நாமம் பாடச்சொன்னாரே . வம்பு பேச்சிலே காலம் கழிச்சா, 
கழுவிலே ஏத்துவாரு . பாடுவோம் . 

( எல்லோரும் பாடுகிறார்கள் . குகன் வருகிறான் . ) 
குகன் : - மெத்த சந்தோசம் . பத்தியோடு பாடுங்கோ. ராமநாமம் 

தேனுக்குமேலெ தித்திக்கும் . பண்ண பாவம் போவும். 
வந்தநோவு தீரும் . கொலம் , நலம் , கொணர், 

, , தனம் 
அல்லாம்சேரும் . நம்பொ எல்லெ உள்ளே யமன் வ : ரான் ; 

வந்தாலும் , பாசம்வீசக் கூசுவான் . 
கொங் : -துணிஞ்சுவந்தா , அவன் தலெமேலெ நம்பொ காலு . 
குகன் : வல்லமெ ஒணுன் 

ஒணுன்னா, வல்லவன் அருள் ஒணும் . நல்லா 
கவனியுங்கொ , சாமியெ நாடாதகாலும் காணாதகண் 
ணும் , கேளாதகாதும் பாடாதவாயும் , தொயாதகையும் 
வணங்காத தலையும் , நெனையாத நெஞ்சும் , இருந்தும் இல் 

லே தான் . 
கொங் : - கண்ணாலெ காணலான்னா, காணாமெ போனாரே . 
குகன் : மனசிலெ நெனச்சுக்கோ , 
கொங் : - கொரங்கு மனம் கட்டுக்கு அடங்குதா ? கொம்பு கொம் 

பாத் தாவுதே . 
குகன் : -- கோயில்லெ இல்லையா ? கும்பிட்டுப் பயக்கம் பண்ணு . 
செங் : கல்லாயிக்குது . பேசுதா ? வருதா ? போவுதா ? 
குகன் : - கள் குடிபா ! குடி வெறியா ? கல்லிலே கடவுள் இல்லையா ? 

முந்தி இல்லேன்னான் இரணியன் . தூணிலே சிங்கமா 
தோனி, கொடலெகீறி , கொண்ணூட்டாரு. சாமி இல் 
வாத இடரில்லே . கல்லுன்னா கண்ணவியும் . கள்ளுன் 
கொலம் அழியும் . 


- 


னா 


களம் -2 .) பரதன் 

51 . 
செங் : - அறியாமெ ஒளறினேன் ; புத்தி புத்தி 
குகன் : -- கள்ளெ தள்ளினா, உள்ளம் ஒயுங்காவும் . நல்லாவாழலாம் . 

பெண்சாதி பிள்ளெங்கொ சொகப்படும் .. 
செங்: - எசமான் ! எனக்கு பெண்சாதி இல்லே. ஒருமவன் இக் 


கிறான் . 


பணமண 


கண் 


ணாலம் 


பண் 


குகன் : - பெண்சாதி போயிட்டாளோ ? சண்டெ போட்டாளோ ? 
செங் : -- செத்துப்பூட்டா . 

( அழுகிறான் . ) 
குகன் : - அயுவாதே . இன்னொரு பெண்ெ 

ணிக்கொ . 
செங் : - ஐயையோ ! எனக்கேன் அந்தவெனெ ? 
குகன் : -ஏன் ? 
செங் : - நானும் அந்த அயோத்திமன்னன் ஆவவா ? என்பவன் 

நல்லா இக்கணும் . கண்ணாலமா ? கல்லெடுப்பா ? அந்த 

தொல்லெ வாணாம் வாணாம் . 
குகன் : - நல்ல பெண்ணெக்கொண்டா , தொல்லெ இல் 

ல்லே . 
செங் : -- கைகேசியம்மாவே கண்ணாத்தான் நெனச்சாரு. உசிருக்கே 

ஒலெவச்சுதே ! சக்களத்தி மவனெ தொரத்திச்சே ! 
குகன் : - வல்லவன் மனம் போலெ அல்லாம் ஆவும் . ஆரும் அறியார் 

அவர் பெருமெ. மெய்யின்னா மெய்யா இருப்பாரு . 
பொய்யின்னா பொய்யாப் போவாரு . நம்பினா, மல 
போலெவரும் துயரம் , பனிபோலெ போவும் . நம்பியெ நம் 
புங்கொ ; அன்போடு ஆடிப்பாடுங்கொ; கூடி நாடுங்கொ . 
நெஞ்சு உருகணும் ; கண்ணீர் பெருகணும் . ( எல்லோரும் 
பாடுகிறார்கள் . பரதன் சேனை வரும் சத்தம் காதில் விழ ) அடே ! 

நிறுத்துங்கொ பாட்டெ ; என்னடா பெருத்த சத்தம் ? 
கொங் : - (சேய்மையில் சேனை வருவது கண்டு ) எசமான் ! கோடி கோடி 

யா சனம் கூடிவருது ; கடல்போலெ சேனெ தெறண்டு 

அண்டுது ; தேர்மேலெ கொடி கூட பறக்குது. 
குகன் : - என்ன கொடி பாரு . 
கொங் : -- கொடி போா ? காட்டுவாயெக் கொடி . 


. 


152 


பர்தன் 


( அங்கம் -2 . 


இந்த 


குகன் : -அது அயோத்திமன்னன் கொடி . மகனெ ஒட்டி னானே : 

அந்தகியவனா ? 
கொங்.-- கயவனில்லே . கொமரருங்கொ ரெண்டுபேரு முந்தி 

வாராங்கொ . 
குகன் : - நல்லா கவனி . 
கொங்.- ஆமாம் . நம்பொ ராமசாமியும் தம்பியுந்தான் . 
குகன் : - நதிதாண்டி அந்த திக்கெ நோக்கிப்போனாரு ; 

திக்கிலே எப்படிடா வருவாரு ? 
கொங் : - சாமிங்கொ எங்கே ஓணுன்னாலும் தோனுவாங்கொ . 
குகன் - நம்பொசானகி அம்மா இருக்காங்களா ? 
கொங் : - அம்மாதான் இல்லே ; காடெல்லாம் தேடி வாராங்கொ. 
குகன்: - அம்மாளெ பிரிஞ்சா அலைச்சல்தான் . கோடிசனம் எது 
அவருக 

தக்கு ? ( தானேகண்டு ) என்ன விந்தெ! அதேஉருவம் . 
சந்தேகமில்லே . கூடப்பொறந்த தம்பிங்கொதான் . 
கொங் : - மரவுரிதந்து தொரத்தினாளே ! அந்தப்பாவி மவன் பர 


குகன் : -- ஆமாம் . அவனே . சேனை யோடு காடுவரக் காரணம் ? சாமி 

யெ கொலெசெய்யவா ? 


கொங் : - அதுவேதான் . வஞ்சனெ பண்ணி 

வாங்கினான் அரசு ; 
ராசா ஆனான் ; போதாதா? பேராசெ பேய் பிடிச்சா , பயி ,, 

பாவம் , ஒன்னும் பாராது . 
குகன் : - பங்காளிங்கொ பகெ தீயாப்பத்தி தணலா எரியும் . 
கொங் : -கெசம் . பதினாலுவருசம் போய் சாமி திரும்பிவந்தா , பட் 

டம் தர இஸ்டமில்லெ இவனுக்கு . எந்நாளும் தானே ஆள 
எண்ணிட்டான் . 


குகன் : - மண்டலம் ஆண்டமன்னருங்கொ மாண்டுபோனாங்களே ! 

இந்தமண்ணுடனா போனாங்கொ ? 
கொங் : - அதேது : மண்ணாத்தான் போனாங்கொ . 


களம் -3 .) 


பரதன் 


57 . 


சாமி ! கும்பிட்டேன் . 
வசி : - புண்ணிய ! புகழோங்கி வாழ்வாய் . 
குக : - பாததூளி பட்டுது ; காட்டுக்கட்டெ கடத்தேறிச்சு ! 
வசி : - நீ குகனல்லவா ? 
குக : - ஆமாஞ் சாமி . 
வசி : - உயர்குணங்களுக்கு ஏற்ற பெயரே படைத்தனை . உண் 

மையில் குகனே நீ . ஆன துபற்றியே , குகையனைய நின் 

காயத்தின் நடுவுள் நிலைத்துளன் அந்தரகேசரி. 
குக: - நெலச்சுநின்னா என்னகொறெ ? 1 பாவி கண்ணிலே படாமெ 

போனாரு . இந்த புண்ணியன் பேர் பரதனாம் . 
வசி : - , 

ஆம் . பரிப்பவனாதலின் , 2 பரதனே இவன் .. 
குக : - பறிப்பவனா? அதுதான் சாமிசொத்தெ பறிச்சுக்கிட்டான் . 
வசி : - அப்படியன்று ,. பரிப்பவன் என்றால் , சுமப்பவன் என்று 

பொருள் . 
குக : - ஆமாம் . ஆமாம் . பழி , பாவம் , அல்லாம் நல்லா சொமப்பான் . 

விளையும் பயிர் மொளையிலெ தெரியாமலா வச்சாங்கோ 

பிள்ளைக்குப் பேரு ? இவன் சத்துருக்கனாம் , 
வசி : -சத்துருக்களை வென்றவனாதலின் , 3 சத்துருக்கனே இவன் . 
குக : - வீராதி வீரனா இவன் ? இவன் வலியெ பாப்போம் . ! 

வீரா ! எடு வில்லோ , வாளோ , 
வசி : -- இவ்விணையிலா வீரன் , தன்னை யே வென்றவன் . 
குக :-(நகைத்து ) சத்துருவெ வெல்லாதவன் சொத்தெ வீரன் . 
வசி : புறத்துள சத்துருக்கள் எவரையும் வெல்லுவது எளிது . 

அகத்துள பகைவர் ஐவரையும் வெல்லுவது அரிது . வெல் 

வரிய பகைபை வென்ற வ்வீரன் , போராட நினையான் . 
குக :-- பாதா ? உன் வலி என்ன ? 


( 1 ) பாவி - குகனையும் பாதனையும் ஈட்டும் . 
( 2 ) & ( 3 ) குணங்களுக்கேற்ற பெயர் காண்க . 

8 


! 


.58 


பரதன் 


( அங்கம்-2 


வசி : - வேடுவர் இறைவ ! இவ்வுத்தமன் உயர்குணங்களை யுணர்ந் 

தாயில்லை. பாராளுமாறு பன்முறை வேண்டியும் , சீராமன் 
ஆளாத் அரசை அற்பமென்றகற்றினன் . பற்றற்ற இப்பு 

னிதன் , உனது நட்புக்குரிய கண்ணியன் . 
குக : - முனிசாமி ! நெசமாஎன்சாமி நேசமா ? வேசம் போட்டு 

மோசமா ? 


சும : - பெரியோர் மனம் நொந்திடில் , பொல்லாங்கு நேரிடும் . 
குக : - ஐயையோ ! சாமி ! நான் காடாளும் கொடியன் ? வித்தை 

யில்லே ; புத்தியில்லே ; யுத்தியில்லே ; நல்ல சாதியில்லே; 
நீதியில்லே ; ஏதுமில்லே எனக்கு . அறியாமெ ஒன்றி 

னேன். வேடர்குடிவாழணும் , சபிக்காமெ பொறுக்கணும் . 
வசி : -வனசரர் அரசே ! பத்தியிலும் சித்தியிலும் உத்தமனே நீ . 

1 ஜகன்னாதன் பதம் அடைந்தார்க்கு , ஜாதிமத பேதமிலை. 
வாழ்விலொரு தாழ்வு மிலை . 

குலந் தாங்கு.சாதிகள் நாலிலும் கீழிழிந்து எத்தனை 
நலந்தானிலாத சண்டாள சண்டாளர்களாகிலும் 
வலந்தாங்கு சக்கரத்தண்ணல் மணிவண்ணற்கா ளென்றுள் 
கலந்தார் அடியார்தம் மடியா ரெம்மடிகளே. ” 

--நம்மாழ்வார் . 
எல்லையில் 

அடிமைத் திறத்தினில் உனக்கிணையிவனே . 
இவனுக்குமிணை நீயே . 
குக : - பரதன் பாதம் பணிந்து ) புண்ணிய புருசா ! ஒன் எண்ணம் 

அறியாமெ , என்னென்னமோ நெனச்சேன் . எத்தி 
னியோ பழிச்சேன் . பாவம் தீர ஒன் காலெ பிடிச்சேன் . 

மன்னிக்கணும் . 
பர:-( கன் காத்தால் குகனையெழுப்பக் குனிந்து ) நண்பா ! 

( சற்றுமுன் “ ஏ ! வீரா ! எடு வில்லோ வாளோ 

என்ற சொற்கேட்டு வேடர்கள் விரைந்து 
வருகின்றனர் . ) 


( 1 ) மதபேதமின்றித் தொட்டுத்தொழும் கடவுள் வாழுமிடமான 

வடநாட்டுத் திருப்பதி . 


களம் -3 . ) 


பரதன் 


59) 


கொ : - அண்ணே ! அண்ணே ! குப்புறத் தள்ளி எசமானெ 
பிடிச்சுக்கிட்டான் . எடு வில்லெ . உடு அம்பெ . 

[ வில்லையேந்தி நிற்க .) 
குக: - அடேடேபாவிங்களே ! போடுங்கொ பாணம் . 
கொ :-(காண் கயிற்றைக் காதள விழுத்து ) இதோ போட்டோம் . 

கொண்ணூட்டோம் , 
குக : -சீ ! சீ ! கீழே போடுங்கொ ; கும்பிடுங்கோ ; சாமிக்குமேலெ 
பெரியசாமி . இவன் . 

( வேடர்கள் கும்பிடுகிறார்கள் . ) 
பர்-- அன்பர்காள் ! எழுந்திருங்கள் . நண்ப ! நின் புகழ்ச்சிக்கு 

யான் அருகனல்லன் . அன்பனையன்றி ஆதரியாய் . பகை 
யென்று என்னை நீ நினைத்ததும் அது பற்றியே. நின்னுயர் 

குணங்களை இது வெளியாக்கியது . 
குக : - மன்னிச்சாத்தான் காலெ விடுவேன் . 1 கைவிட்டா உன் 
காலிலெ என் கொலெ . 

( தற்கொலை புரிந்துகொள்ளத் தனது 

கட்கத்தை எடுக்க , பரதன் தடுக்கிறான் .) 
பர : -ஆ ! ஆ ! நீ கொலையுண்டால் , என் குலமழியும் , மனந்தேற 
மன்னித்தேன் , எழுந்திரு. 

[ குகனைக் கைகொடுத்து எழுப்புகிறான் . ) 
குக : - அப்பா ! ஒங்கப்பன் ஒயுங்கு தப்பினான் . நீ அதெ நிறுத் 

தினெ . ஒன் கொலத்தவங்கொ பொகழெல்லாம் ஒன் 
பொகழாக்கிக்கிட்டே . ஒன்னெப்போலெ தம்பி உண்டா ? 
நாடு இல்லேன்னான் ஒங்கப்பன் . காடு வந்தார் 2 எங்கப்பன் . 
அதிலென்ன அதிசயம் ? வலுவிலெ வந்த செல்வத்தெ 

வெலக்கி வந்தையே ! ஆயிரம் ராமர் ஒனக்கிணையா ? 
பர : - அன்பனே! மனப்புண் அதிகரிக்க , இன்னும் என்னைப் புகழ் 

வையோ ? அந்நெடியவன் இணையடியடைய , உன் துணை 
யினை நாடினேன் . 
( 1 ) பாகவதாபசாரத்தைப் பரிகரிக்க பகவானுக்கு மொண்ணாது 
( 2 ) ஜகத்பிதா . 


60 


பர் தன் 


[ அங்கம் -2 


குக :-ஆத்தெக்கடந்து அக்கரெ போனாரு . 
பர : -- நெடுங்கான் நடந்தனனோ ? எங்கென்று தேடுவேன் ! எங் 

கனம் நாடுவேன் ? பழுதே பலபகலும் போயின . சேவ 
டியைச் சேவிக்கப் , பாவிக்கும் வாய்க்குமோ ? துணைவ் ! 
பெருகிவரும் இப்பெருவெள்ளங் கடக்கப் , பேரருள் புரி 
வையேல் , துயராழிக்கரையினின்றும் கரையேற்றிக் 
காத்தவனாவாய் , கண்ணுக்கினிய கருமுகில்வண்ணனையும் 
காணப்பெற்றவனாவேன் . குலமுதல் புகலிடம் காணேன் . 

கண்டு நீ தருவையோ ? 
குக : -கவலை யேன் ? காணலாம் வா . ( வேடுவரை விளித்து ) அடே ! 

ஓடங்களெ உடனே கரையோரம் ஒதுக்கிவையுங்கொ. 
கொங் :-அப்படியே , 

( வேடர்கள் போகிறார்கள் . பரதன் 

முதலானோர் சிறிது தூரம் செல்ல . ) 
பர : - நற்றுணையே ? கற்றரையில் புற்களைப்பரப்பிய இப்படுக்கை 

யிற் படுப்பவன் யாவன் ? 
குக : - நாடு விட்ட நாயகனெ என் வீடுவர வேண்டினேன் . நாய் 

வீடு நாட மனமில்லெ . 1 மடைத்தலெமேலெ படுக்கும் 
குடியானவர்போல கங்கெ தண்ணியெ அள்ளிக் குடிச்சு , 

அந்த அயகனும் அம்மாளும் ஒறங்கின எடமிது . 
பர:-( அடங்காத்துயரம் அடைந்து ) ஆ ! பாவி ! பரதா ! பாதகா ! 

நின்பொருட்டன்றோ இப்பேரிடருற்றது . சீ ! 2 இடராமிவ் 
வுடலைப் பொடிபட நறுக்கினும் , கடகளிறிடற்றினும் 
குரைகடலமுக்கினும் , எரிதணல் மடுக்கினும் பாழ்நர 
குய்க்கினும் , பாவமொன் றிலது . அந்தோ 13 மெல்லணை 
மேல் முன் துயின்றவர் , இக்கல்லணைமேல் கண்துயிலக் 
கண்டு மிருந்தனையோ ? வல்வினையேன் ! இல்லையேல் , 
இந்நேரம் என் கன்னெஞ்சம் இருபிளவாய் வெடித்தி 
ருக்கு u ! அண்னா! மன்னா ! மாமணிவண்ணா ! 

( மூர்ச்சிக்கிறான் . ) 
( 1 ) சரணாகதர்களாகிற நற்பயிர்களைக் காக்கவந்த குடியானவர்க்கு 

மடைத்தலையில் படுக்கை பொருந்தும் . 
( 2 ) இராமனுக்கும் தனக்கும் பிரதிபந்தகமாகிய . 
( 3) பஞ்சனே ; பன்னகபரியக்கம் . 


களம் -3 . ] 


61 . 


பரதன் 


சத்: - அந்தோ! என் காவலன் நெஞ்சழியக் கண் சுழல மிடுகின் 

றதே ! ( கைகொடுத்து எழுப்பி ) அண்ணா ! 
பர : - துணைவ ! என் வாழ் நாள் வீணே . இனி ஏதேதுறுமோ ? 
குக : - அன்பனெ காணும் வரை தான் துன்பம் . வருந்தாது வா . 
பரத : - ஆருயிர்த்தோழா ! நேயம்பூண்டு பின்படர்ந்து 1 வந்தவன் , 

தன் காயம் கிடத்திய தெங்கு ? 
குகன் : -2 ஒறங்குவானா? ஒருவனெ நம்புவானா? இந்த வேடனெ 

அவன் நம்பலெ . அவன் மேலெ எனக்கும் நம்பிக்கெ 
கொறைவு தான் . நாலுபக்கமும் பாத்து வில்லெ கையி 
லெடுத்துக்கிட்டான் . நானும் என் வில்லையும் வாளையும் 
ஏந்திக்கிட்டேன் . சுத்திச்சுத்தி வந்தான் . அவன் பின் 
னேயே சுத்தினேன் . எமெகூட கொட்டாமெ ராவெல் 
லாம் காத்திட்டான் . நானும் பாத்திட்டேன் . 3 அவன் 

தொணெ ஒன்னே போதும் . எவனையும் அண்ட உடான் . 
பரத : -ஊணுறக்கங்களினும் இணை பிரியாது உடனிருந்தவன் , 

நெய்தலும் ஆம்பலும் போல் ஒட்டியுறைந்தவன் , கெடுமி 
டத்துக் கைவிடுவனோ? பாவியான் பிறந்து அவர் துன்பத் 
திற்கு ஏதுவானேன் . அவன் அதைத் 

துடைக்க 

நின் 
ன . நீவிர் இருவரும் அருந்துணையிருக்க , அவர்கட்கு 

இங்கென்குறை ? இவ்விடம் விட்டு அகலவிட்டனையே ! 
குகன் : - நாய்க்கு நலம் வாய்க்குமா ? காய் , கனி , ஊனு , 

அல்லாம் தாரேன் . நல்லா உண்ணலாம் , நெலச்சு இங்கெ 
தங்கலான்னு கெஞ்சினேன் . வச்சமனம் கொஞ்சமும் 
மாறெல. இச்சை என்னமோ தெரியலெ . அப்பாலெ 

போவ நெனச்சாரு . அப்படியே போனாரு. 
பரத : - எங்குளரோ ? கருமணியைக் கண்டுகொண்டு என் கண்ணி 

ணைகள் களிக்கும் நாள் எந்நாளோ ? 
( 1 ) படர்ந்து வந்தவன் ; -படர்ந்து உவந்தவன் .-- ( இலக்குமணன் ). 
( 2 ) பரமபதத்திலும் உறக்கமின்றி உழைத்த பன்னகாதிபன் பாவம் 

நிறைந்த பாரினில் உறங்கான் . 
( 3 ) பகைபோக்கிக் காப்பன் ; உனக்கும் இடம் கொடான் . 


றான் 


தேனு 


பரதன் 


[ அங்கம் -2. - 


நண்பன் . 


அரும்புண்டரீகத்தடியிணைக் கென்னெஞ்ச 
மிரும்புண்ட நீராவ தென்றோ- விரும்பி 
யறந்திருந்துங் கோயில ரங்காவுனை நான் 
மறந்திருந்து மேற் பிறவாமல் . 

- திருவரங்கக்கலம்பகம் . 

[ அன்னையர் மூவரும் வருகின்றனர் . ) 
குகன் : - ( கோசலைனயச் சுட்டி ) நம்பீ ! இந்த அம்மா யாரு ? 
பரத : - ஐயனது முதல் தேவி . பாவியான் பிறந்தமையால் , தான 

பயந்த பேறிழந்த பெரியாள் . 
குகன் : - அப்பனெ பெத்த அம்மணி ! என்னையும் ஒன்மவன் , தம் 

பியா எண்ணினான் . ஒன்னையும் தாயென்னு நானும் நம்பி 
னேன் . 

[ அடிபணிகிறான் . ) 
கோச: - மைந்தா : இக்குணமணி யாவன் ? என் கண்மணி இருக் 

குமிடம் அறிவனோ ? 
பரத : - வனசரர் அரசன் இவன் . அண்ணனுக்கினிய 

நல்வழி உய்க்கும் நாவாயன் . இவ்விளைஞனுக்கும் இலக்கு 

வற்கும் எனக்கும் மூத்தோன் . 
கோச : - மக்களே ! நாடிழந்து என்மைந்தன் காடடைந்தது , 

மிகவும் நலமே . நீவிர் ஐவரும் ஒருவராய் அம்புவி முழு 

தும் ஆளுவீர் . அரும்புகழடைவீர். அகமகிழ்வீர் . 
குகன் - தாயே ! நீ தயெசெய்தா, புவியாளனுமா ? தம்பி ! (சுமித் 

திரையைச் சுட்டி ) இந்ததேவி யாரு ? 
பரத : -- அண்ணனையும் என்னையும் இனை பிரியா இருவரைப் 

பயந்ததொரு நல்லாள் . 
குகன் : - அம்மணி ! என்ன தவம் பண்ணினையோ! ரெண்டுமவனும் 
ரெண்டுமாணிக்கம் தான் . மூணு பேரையும் 

மூணுபேரையும் ஓடத்திலெ 
ஏத்தி அக்கரெசேத்தேன் . வேலைக்குமெச்சி கூலிதா 
ரேன்னாரு . 1 வாங்குவேனா ? கேலிவாணான்னேன். வம்பு 
பண்ணி , அந்ததம்பி அன்பெ தந்து போனாரு . இனி , 

ஒனக்கு . 
( 1 ) கைங்கரியமே புருஷார்த்தம் . 


, 


மூணுமவன் 


களம் -3 .) 


பரதன் 


63 


சுமி : - அன்பனே ! பேரன் பினால் நீயே என் முதல் மகன் . 
குகன் :: - எனக்கு எணெ இனியாரு ! ( கைகேயியைச் சுட்டி ) தோழா ! 
தெலெகுனிஞ்சு தனியே நிக்கிறாகளே ! . இவுங்கசேதி 

என்ன ? 
பரத : - மேதினியில் இவள் போல் 1 கோதையர் இல்லை . 

எவள் 
அன்பையகற்றினளோ, ஐயனுயிர் உண்டனளோ , தனைய 
னையும் துயரக்கடல் 

துயரக்கடல் தள்ளின ளோ , அப்புண்ணியவதி 
இவளே . 
படரெலாம் படைத்தாளைப் பழிவளர்க்குஞ் 

செவிலியைத்தன் பாழ்த்தபாவிக் 
குடரிலேநெடுங்காலங்கிடந்தேற்கு 

முயிர்ப்பா ரங்குறைந்து தேய 
உடரெலா முயிரிலாவெனத் தோன்று 

முலகத்தே யொருத்தியன்றே 
இடரிலா முகத்தாளை யறிந்திலையே 
லிந்நின்றாளென்னை யீன்றாள் 

- கம்பர் . 
குகன் : - தம்பி ! தாயெ திட்டாதே . தாய்தான் தெய்வம் . 

நல்ல 
தெய்வமோ , பொல்லாததெய்வமோ : தெய்வன்னா கும் 

பிடணும் . 
பரத : - " இடராகவந்தென்னைப்புன் சிறு தெய்வங்களென் செயுமான் 

இடராகவன் பிணி மாநாகமென் செயும் யான்வெருவி 
இடராகவன்னிபுனலிடி கோண்மற்று மென்செயும்வில் 
டராகவன்னரங்கன்றிருத்தாளென்னி தயத்ததே 

திருவரங்கத்தந்தாதி . 
குகன் : - தாயே ! இவன் என் தம்பி . தன்னெநொந்து , ஒன்னெ 

நொந்தான் . மனம் நோவாதெ . மெத்த நல்லவன் . இவனெ 
பெத்த ஒன்னெ ஒலகம் வாய்த்தும் . தொரத்தின ராம 
னெ கண்ணாலெ பாத்தோம் . பெருத்த பாவம் 

பறந்து 
போச்சு . கும்பிட்டேன் . 

( பணிகிறான் . வேடுவர் வருகின்றனர் 
கொ : -- எசமான் ! படவுங்களெ கரையோரம் சேத்தோம் . பாய் 

மரம் , துடுப்பு , அல்லாம் எடுத்துக்கிட்டோம் . 
( 1 ) கோதையர் - மங்சையர் ; குற்றமுடையவர் . 


ன 


64 பரதன் 

( அங்கம் -3. 
குகன் : - சந்தோசம். தம்பி ! வா போவோம் . அல்லாரும் வாட்டும் . 
கண்ணாரக்கண்டு கையாரத்தொழுவோம் . 

[ அனைவரும் கங்கையைக் கடக்கின்றனர் . ) 
களம் 3 முற்றிற்று 


களம் 4 

இடம் : - ஒரு காடு , 
பாத்திரங்கள் : - பரதன் , சத்துருக்கன் , வசிட்டர் , சுமந்திரர் , 

மற்றும் நகரவாசிகள் பிரவேசம் 
பரத ; - " பிறவியெனுங்கடலழுந்திப் பிணிபசியோடித் திரியச் 

சுறவ நுங்கக்கொடுவினையின் சுழலகப்பட்டுழல்வேனோ 
வறமுடையாயென்னப்பா வரங்கா வென்னாருயிருக் 
குறவுடையாயடியேனை யுயக்கொள்வதொருநாளே , ” 

- திருவரங்கக்கலம்பகம் . 
( வசிட்டரைவணங்கி ) ஞானசஞ்சீவியே ! யான் புரிந்த பெரும் 
பாவம் , அவ்வருந்தவப் புதல்வனை நகரினின்று துரத்திய 
1 தன்று . இன்றும் , இம்மலையினின்றும் அச்செம்மலை 
அகற்றிட , எனக்குமுன் அப்பாவமே , சென்றிருக்கும் . 
என் செய்வேன் ? 2 மெய்த்திறத்தால் காண்பரிய மேக 
வண்ணனை , எத்திறத்தால் காண்பேனோ? கொம்புத் தேனை 

முடவன் இச்சித்தபடி முடியுமோ ? 
வசி : -- புண்ணிய ரூபா ! 

“ வினை விடுத்து வியன் குணத்தாலெம்மை யாக்கி 

வெருவுரைகேட்டவைகேட்க விளம்பினாளும் 
தனையனைத்து மடைந் திடத்தா னடைந்து நின்ற 

தன்றிருமா துடனிறையுந் தனியா நாதன் 
நினைவழிக்கும் வினைவழிக்கு விலக்காய் நிற்கும் 

நிகரில்லா நெடுங்குணங்கள் நிலைபெறத்தன் 
கனைகழற்கீ ழடைக்கலமாக் காட்சி தந்து , 
காரணனாந் தன் காவல் கவர்கின்றானே . ” 

- வேதாந்ததேசிகன் 
( 1 ) அன்று - அக்காலம் ; அல்ல . 
( 2 ) மெய் - உடல் : சத்தியம் , 


சளம் -4 . ) பரதன் 

65 
அவன் கருணைக்கு இலக்காகாத தீவினை யொன்றில்லை. 
அடியவர்க்கு ஆவியவன் ; அமுத சஞ்சீவியவன் . அப் 
புனிதனடிதொழுதெழின் , கொடுவினை யொன்றும் தொட 
ராது . வழிநின்ற வல்வினையும் மாயும் . அழிவின்றி ஆக்க 

மும் தரும் . 
சும : - ஆம் . கர்மமானவை கோடி முன்னே செய்தாலும் , அவன் 

கருணைப்ரவாக அருளைத் தாகமாய் நாடின வரை , வாதிக்க 

வல்லவோ ? 
வசி : - வல்லவையல்ல . அன்றியும் , இம்மா மலை யொன்றுமே 

தாழ , எவ்வினை யு மோயும் . விண்ண வரும் , மண்ணவரும் , 
விரும்பும் வெற்பிது ; அண்ணலடியினை அடைவிக்கும் 


வெற்பிது . 


அவ 


பர :-(நகரவாசிகளைச் சுட்டி ) அன்பரே ! இடையூறகன்றிட இறை 

வனடியினை மனமொருமித்து நாடுவீர் . நான்கு பக்கலி 
லும் சென்று நீர் தேடுவீர். பாவியான் வருவதறிந்து 

வன் அகன்றிட எழுந்திடின் , அகலவிடாதவன் உபப 
திருவடிகளையும் அடைவீர் . தாளில் கைத்தளை பூட்டுவீர். 
உறுதுணையாய் அவன் திருப்புகழ் பாடுவீர் . 
பொருளாகக் கண்டபொரு ளெவைக்கு முதற் 

பொருளாகிப் போத மாகித் 
தெருளாகிக் கருதுமன்பர் மிடி தீரப் 

பருகவந்த செழுந்தேனாகி 
யருளானோர்க் கம்புறமென் றுன்னாத 
பூரணவா னந்தமாகி 

ne 
யிருடீர விளக்கு பொரு ளியா தந்தப் 
பொருளினையா மிறைஞ்சி நிற்பாம் . 

- தாயுமானவர் . 
எல்லோரும் : - ஆதியங் கடவுளை யருமறை பயந்தனை 

போ தியங் கிழவனை பூமிசை யொதுங்கினை 
போதியங் கிழவனை பூமிசை யொதுங்கிய 
போதியஞ் செல்வ நின்றிருவடி வானக்சினம். ) 

ளாமணி , 
களம் 4 முற்றிற்று . 


66 


. 


பரதன் 


( அங்கம் .2. 


களம் 3 


இடம் : -சித்திரகூட பருவதம் . 
பாத்திரங்கள்- இராமனும் , இலக்குமணனும் . 
இரா :-( பரதன் சேனையின் பேரொலி சேட்டு ) இலக்குமண ! இப்பே 

ரொலி உண்டாயதேன் ? 
இல: - அண்ணா ! வானத்திற் 

வானத்திற் பெரும் புழுதி கிளம்பியது . 
(நான்கு திக்கையும் நோக்கி ) வனவிலங்குகள் ஆங்காங்கு 

மருண்டு ஓடுகின்றன . 
இரா : -வேட்டையாட எண்ணி , வேந்தரெவரேனும் இக்காட்டை 

யடைந்தனரோ ? அன்றி , கரைகடந்த காதலால் நம் 
வலரே கடுகிவருகின்றனரோ ? ஒருவேளை , முனிவர் இயற் 
றும் அருந்தவத்திற்கு இடையூறாய் , அரக்கரெவரேனும் 
அண்மநேர்ந்ததோ ? அப்படியிருப்பின் , அப்பாதகரை 

அரைக்கணத்தில் அழித்தொழிப்பேன் . 
இல : - வருபவன் நம்பகைவனே ! எண்ணரிய சேனை வெள்ளம் 

எங்கணும் படர்ந்துளது . 
இரா : - வெஞ்சமரில் நம்மை வெல்லவல்ல வீரனுமுளனோ ? 
இல : - ஊழ்வினை வலியால் , உம் தோள் வலி உணரான் . 

இவன் 
படையனைத்தையும் பாரினில் வீழ்த்த , இவ்விளைஞன் 
ஒருவனே போதும். வானத்தெல்லையும் மறைய வெங்கணை 
கள் எய்குவேன் . விண்ணவரும் மண்ணவரும் என் கண் 
ணெதிர்ப்படின் , அன்னவர் படைவலியெலாம் பட்டிடச் 
செய்குவேன் . எனதாற்றல் கண்டு , மாசுணம் 
நொந்து சுழன்றிடும் . வீசுதெண்டிரை அம்பு வெதும் 
பிடும் . மேலையண்டமும் விண்டு பகிர்ந்திடும் . என் கடுங் 
கொடுங் கார்முகம் வளைத்து , அவன் கடற்பெருஞ் 
சேனைக்கடலைக் கலக்குவேன் . 
தோளினால் வலியராகித் தொக்கவர் தலைகள்பாற 
வாளினாற் பேசலல்லால் வாயினாற் பேசறேற்றேன் 
காளமேகங்கள் சொல்லிக் கருணையாற் குழைக்குங்கைகள் 
வாளமர் நீந்தும் போழ்தின் வழுவழுத் தொழியுமன்றே . 

- சீவக ந்தா 


தலை 


சிந் 


மணி . 


களம்.5 . ] 


பரதன் 


87 


பரிதிகண்ட பனியெனப் பகைத்தளம் பறக்கக்காண்பாய் . 
இரா: - சிலைவ லவ ! ஆற்றலில் நீ கூற்றினும் கொடியனே . கருதி 

டில் , உலகேழும் ஓர் கணத்தினிற் கலக்குவை . விளம்பல் 
வேண்டுமோ ? படையுடன் வருவதுபற்றியோ , பகைவ 

னெனப் பகர்ந்தனை ? 
இல: - பெருந்தகையே ! இடையூறிழைத்திட , நம் 1 மிடை வந் 

ததுபற்றியே . 
இரா: - எவரிடத்தும் எனக்குப் பகை எள்ளளவும் இல்லையே ! 
இல: - நெடுநாள் நொந்திட , நின்னுடன் பிறந்த நோயனை நினை 

யாயோ ? அண்ணனுக்கு இன்னலிழைத்த அறிவிலியவன் . 
அம்புவி தனக்கே நிலைக்க எண்ணிய புல்லியன் . வஞ்ச 
மனக் கொடுவஞ்சகியின் மகன் . வெஞ்சமர் விளைக்கவே 
வந்தனன் வனத்திடை . முழுமதியை விழுங்கவரும் அக் 
கோளரவம் , இன்றென் கரவாளுக்கு இரையாகும் . 
இருமையுமிழந்த வப்பரதனேந்து தோட் 
பருமையு மன்னவன் படைத்த சேனையின் 
பருமையும் நின்னொரு பின்பு வந்த வென் 
ஒருமையுங்கண்டினியுவத்தியுள்ளம் நீ " 

-கம்பர் . 
இரா: - சிறுவ ! பரதனையா பகைவனெனப் பகர்ந்தனை ? பாவி 

யெனப் பழித்தனை ? நோயனென கொந்தனை ? இந்நிந் 
தனையேன் ? இதுவரை அவனிழைத்த தீங்கு 
முளதோ ? புரியக்கருதியதாய் அறிந்தது தான் உண்டோ ? 
என்னடியார் அது செய்யார் . அவனது தூய மனம் 

அறியாது தூற்றலாகுமா ? 
இல : -- பாவியின் மகனுக்குத் தூயமனமேது ? 
இரா: - காவாய் நின் நாவை . விதியின் பிழை ! அவனைப் பழிப்ப 

தேன் ? 
இல : - விதியா ? 

விதிக்கும் விதியாகும் என் வில் தொழில் 
காணு தி . அந்தஞ்சமன்னவனை .இன்று யான் 
( 1 ) இடத்தினாலும் பிறப்பினாலும் நடுவில் தோன்றிய பரதனைக் குறிக் 

ம் . 


தேனு 


தகைக் 


- 68 


பரதன் 


அங்கம் -2, 1 


திலனேல் , உன் தம்பியு மல்லேன் ; இன்பனுமல் லேன் ; 
அடிமையுமல்லேன் . பொங்கியெழும் என் சீற்றக்கனலை 

இன்று, ஆற்றாதருள் வை . 
இரா: - பறவைகட்கிறைவனைவெல்ல, 1 அரவினுக்கொண்ணுமோ ? 
2 நீள் கரம் உயர்த்தி , 3 அக்கார்முகம் வளைத்த 

வளைத்த 4 தேர் திற 
த்தவனை வெல்ல , அத்திரத்தவனுமுளனோ ? 5 அம்பரத்த 

வரும் அவன் 6 அம்பின் முன் என் செய்வர் ? 
இல : -- ரின் அருட்படை யொன் றிருப்பின் , அவன் திரட் படை 

என்னெதிர் என்னாம் ? பாம்பின் வாய் கைவிடுபவன் 

படும்பாடறியான் . 
இரா : - வீணே 7 பேரரவச் 8 சீற்றமொழி . மூர்க்கனும் முதலையும் 

கொண்டது விடா. தீக்குணம் தேடுவது தீயோர் இயல்பு 
9 முன்னவனைப் பழித்தலே முறையெனக்கொண்டனை . 
தாய் தந்தையரையும் அன்று தகையத்துணிந்தனை உன் 
மத்த மனத்தனாய் இன்றும் உன் மூத்தவனை 10 முடிக்க 
முனைந்தனையா ? என்பற்றி ? மண்பற்றியா ? தவத்தள 

வே 
யாகும் தான் பெற்ற செல்வம் . நாடாள நினைவுண்டேல் , 
நகரேகுவாய் . நானிலமாளுவாய். உயிரினு மினியவன் வன 

மிருந்துய்வன் . 
இல : - விடவரிய பெரிய பெருமானே ! என துளத்தின் கருத் 

தினைத் திருவுளம் அறியுமன்றோ ? அடிமையை அகற்றுவ 
தழகோ ? உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குறை 
வேண்டேன் . ஒழிவில் காலமெலாம் 

உடனாய் மன்னி 
( 1 ) அரவினுக்கு - பாம்புக்கு . 
( 2 ) நீ எகரமுயர்த்தி - கையைத் தூக்கி ; கையைக்கூப்பி . 
( 3 ) கார்ழகம் - வில் ; கரியமுகம் . 
( 4 ) தேர்திறத்தவன் - தேர்ப்போரில் வல்லவன் ; தேர்ந்த பிரபன்னன் . 
( 5 ) அப்பரத்தவர் - பரமபதநாதன் ; பரமசிவன் . 
( 6 ) அஞ்சலியாகிற அருங்கணையைக் குறிக்கும் . 
( 7 ) அறச்சீற்றம் - பெரியகோஷம் ; ஆதிசேஷன் . 
( 8 ) சீற்றமொழி - கோவம்தவிர்; கோவச்சொல் . 
{ { 9 ) JN.M 11 – தியாதாயும் , இயாமனையும் , பரதனையும் . 
10 ) J5 - ஆர்க்க ; முடி சூட்ட . 


[ சளம்-5 


பரதன் 


69 , 


வழுவிலா அடிமை செய்ய வேண்டுவன் . எனக்கென்று 
இன்பமொன் றில்லை. அண்ணலே ! உன்னையும் அறியாய் . 
உன் பெருமையும் உணராய் . பொறுமையால் வந்த நின் 

வறுமையை , யான் போக்கா திருக்கவா ? 
இரா: -வறுமையா ? பெருமையே . அரியதொரு தருமம் அதுவே . 

தம்பியைக் கொன்றோ, அம்பு வியாள்வது ? அதருமவழியில் 
அவ்வானாளப் பெறினும் வேண்டேன் . ஏன் ? பின்னவன் 
1 பெற்றசெல்வம் , முன்னவன் பெற்றதன்றோ ? தம்பி 
திருவுற்று மகிழவும் , தந்தை நெறிநின்றுய்யவுமே , வன 

முறையுமுறு திபெற்றேன் . 
இல: -- அண்ணா! என்னுளம் இன்னும் ஐயுறுகின்றது கடலொலி 

யடங்கிடப் படையுடன் இவணடைந்தது கண்டும் , பரிவு 

டன் அவனைப் பாராட்டுவதா ? 
ரா : - அதனாலென்ன ? அகத்தினழகு முகத்திற்றெரியும் , களங்க 

மனத்தனாய்க் கலங்கலுற்றனை . தொல்குலம் விளங்கவந்த5 த 
வன் அச்செல்வன் . அறமனைத்திற்கும் அச்சாணியவன் . 
தருமத்தின் தெய்வமே அவன் , 22 செவியற்ற நீ , விழியு 
மற்றனையா ? 

சேணுயர் தருமத்தின் றேவைச் செம்மையின் 
ஆணியையன்னது நினைக்கலாகுமோ 
பூணியன் மொய்ம்பினாய்போந்த தீண்டெனைக் 
காணிய நீயிது பின்னுங்காண்டியால் . 


-கம்பர் . 
( பரதன் வருநிலையை நன்குநோக்கி இலக்குவன் 

வெட்கிச் சிலை துறந்து தலைகுனிந்து நிற்க ) 
சிலைவலவ ! தலைகுனிந்து 

சிலை துறந்து 

செயலற்று 
நிற்பதேன் ? 
இல : - கருணை பம்கடலே ! கார்க்கடலுடன் இரண்டரக் கலந் 

திடக் கரைபுரண்டுடைந்து வரும் . அக்கங்கைமாநதிபோல் 
( 1 ) இருவரும் பெற்றசெல்வம் தவச்செல்வமே . 
( 2 ) கட்செவி : -ஆதிஷேன் ; ( இலக்குமணன் :) 
(3 ) & ( 4 நதி கடல் புகுவது போல், பரதன் இராமனைச்சோ விரைகின் 

நனன் . இராமன் கடலனையன் ; பரதன் கங்கை போல் பரிசுத்தன் . 


70 


பர்தன் 


( அங்கம் -2. 


பொங்கியவன் விரைகின் றனன் . அந்நேயனது தூயமனம் 
அறியாது , பேயனாய்ப் பிதற்றியபிழை பொறுத்தருள் 

[ இராமனடிவணங்க ] 
இரா: - நன்று . சான்றோர் சினம் நீர்கிழிய வெய்த வடுப்போல 

மாறும் , அக்கோதிலா தவனை நீயே என்வயிற் கொணர்தி . 
இல : - அப்படியே . 

( செல்கிறான் ) 
இரா : -சான கீ ! ( சீதைவருகிறாள் . ) 1 சந்திசெய்ய நின்றேன் . வந்து 
2 வழிபட 3 உதகம் தந்திடு . 

[சீதைசெல்லுகிறாள் . பரதனும் சத் 

துருக்கனும் ஒருபக்கம் பிரவேசம் . ) 
சத் : - இராமனைக் கண்டு ) அண்ணா ! பகலோன் பகல்விளக்காகப் 

பரஞ்சுடர் தோன்றியது . காணரிய மேகவண்ணன் காண் 

கின்றானாங்கு . 
பர : - கண்டேன். 4 பகற்கண்டேன். பரஞ்சோதியைக் கண்டேன் . 
வினையனைத்தும் விண்டேன் . 

" கண்டேன் கமலமலர்ப் பாதம் காண்டலுமே 
விண்டே யொழிந்த வினையாயின வெல்லாம் 
தொண்டே செய்தென்றும் தொழுது வழியொழுக 
பண்டேபரமன் பணித்த பணிவகையே. ” 

. 3 

- நம்மாழ்வார் . 
( பரதனும் சத்துருக்கனும் விரைந்து வரு 
கின்றனர் . 

கமண்டலத்துடன் 
வருகிறாள் . ராமன் 

சீதையுடன் 
கன்றைக் காண 

ஆவல் கொண்ட 
வைப்போல் விரைந்து செல்கிறான் . ) 

களம் 5 முற்றிற்று , 
( 1 ) சந்தி : - சந்தியாகால வந்தனை ; சமாதானம் . 
( 2 ) வழிபட : -- தொழ ; ஒழுங்காக்க , 
( 3 ) உதகம் : -த்ண்ணீர் ; ( கருணாரூபிணியின் ) கருணை பீர் . 
{ 4 ) பகற்கண்டேன் : -பரமனைக்காணாத நாளெல்லாம் இருள் மூடிய 

நாளே ; பிறவாநாளே . 


சீதை 


. 


களம் -6 . ) 


பரதன் 


71 


டை 


களம் 6 

இடம் : - மலையின் ஒருபுரம் . 
பாத்திரங்கள் : - பரதனும் சத்துருக்கனும் பிரவேசம் . 
பர : " விண்கடந்த சோதியாய் விளங்குஞான மூர்த்தியாய் 
சத் : பண்கடந்த தேசமேவு பாவநாச நாதனே 

எண் கடந்த யோகினோ டிரந்து சென்று மாணியாய் 
மண்கடந்த வண்ண நின்னையார்மதிக்க வல்லரே . 

- திருமழிசைப்பிரான் . 
[ இராமன் சீதையுடன் மற்றொருபக்கம் 
பிரவேசிக்கக்கண்டு, பரதன் விரைந்தோடி 
அண்ணன் அடியினையடையும் முன்னம் 

அலறிவிழுந்து ) 
பர : - அண்ணா ! அண் 
இரா : - ( பரதனை மார்புடனணைத்துத் தழுவி ) அன்பனே ! துன்பமேன் ? 

அட 

டவியடைந்து அகமகிழ்ந்துளேன் . திருமுடியோன் 
தீதிலனோ ? தளர்வடைந்த தாதையைத் தனிவிட்டு வர 
லாகுமோ ? (பரதன் மௌனம் ) மன்னவனாம் உனக்கு இம் 
முனிவேடமேன் ? புனைந்திலையோ மௌலி ! 6 னைந்திலை யோ 
புனித நீரால் ? ( பரதன் மௌனம் ) நகரமாந்தர் உன்னை மன்ன 
னாக மதித்திலரா ? ஒப்பரியா உன்னை 1 யொப்பார் யாவர் ? 
( பா.தன் மௌனம் ) வேந்தர் உரைமறுத்து , உளம்நொந்து 
வந்தனையோ ? ( பரதன் பெருமூச்சிடுகிறான் ) இந்நெடுந் துயர 
மேன் ? 

( இலக்குமணன் திரும்பிவந்து பிரமித்து நிற்கிறான் . ) 
பரத : - அண்ணா ! 

( பேச நாவெழாது தழதழத்திட . ) 
இரா. - நெஞ்சுருகி யேங்குவதேன் ? 
பரத : - கானகமே மிகவிரும்பி , நீ துறந்த வளநகரைத் துறந்து , 

அவர் வானகமே மிக விரும்பிப் போயினர் . 
இரா : 

வானகமா ! 


. 


( 1 ) ஓப்பார் - நிகராவார் ; ஒப்புக்கொள்ளாதவர் . 


172 


பரதன் 


( அங்கம்-2. 


பரத : - நின் பிரிவெனும் பிணியினால் என்னைப் பெற்ற அக்கரியவள் 
வரமெனுங்காலனால் , உடலை நீத்து உம்பரிற் கலந்தனர் . 
[ இராமனும் சீதையும் அடியற்ற மரமென விழுகின்றனர் . 

வசிட்டரும் சுமந்திரரும் வருகின்றனர் . ) 
இரா : -ஆ ! என் அருமைத் தந்தையே ! உயிரின் உயிரே | புக 
ழின் புகழே ? மெய்யின் மெய்யே ! 

" நந்தாவிளக் + னைய நாயகனே நானிலத்தோர் 
தந்தாய் தனியறத்தின்றாயே தயாநிலையே 
எந்தாயிகல் வேந்தரேறேயிறந்தனையே 
அந்தோவினி வாய்மைக்காருளரே மற்றையா . 

--கம்பர் . 
நான் கானடைந்தேனெனத் தரியாது , நீர் வானடைந்தீர் . 
உம்மையிழந்தும் வாழ்வுகந்து இன்னுமிருந்தேன் . அண் 
ணலே ! வாய்மையும் மரபுங்காத்தவள்ளலே ! வேள்வி 
யியற்றி , என்னைப் பெற்று , என் பெர்றீர் ? நும்முயிர் 
நீங்கப் பெற்றதுவோ ? அந்தோ ! நும்முயிர்க்கும் கூற்று 
வனாயுற்றேனே ! இலக்குமண ! தந்தையென நின்ற 
தனித்துணையே ? நின் தாதையை இழந்தனையே! மைதிலி! 
மகளிலாக் குறைநீக்கிய மாமகளே ! நின்மாமன் மாண்ட 


ன 


இல : -- ஆ ஐயனே ! அன்பனைத் துறந்து ஆவியும் நீத்தனையோ ? 

அத்தனே ! உத்தமகதி யுற்றனையோ ? 
வசி : - இலக்குவா ! 1 உனக்குமா இக்கலக்கம் ? சோதரர் இரு 

வரும் இவ்வாறு சோகிக்கலாகுமா ? ஆவாரை யழிப்பவர் 
யாவர் ? சாவாரைத் தவிர்ப்பவர் யாவர் ? 

( இராமன் சீதையைத்தேற்றுகிறான் .) 
இரா : -- மறையவரே ! இறைவர் அகற்றிய நகரினையனுக, 

னுளம் இனி நினையுமோ ? 
வசி : - தயரதன் பெற்ற தவப்பயனே ! 


என் 


( 1 ) உதடா - சகலபந்துவும் இராமனே என்றறிந்த ; தந்தையை 


களம் -6 . ) 


பரதன் 


73 ... 


( மலைமிசைத் தோன்று மதியம்போல் யானைத் 
தலைமிசைக் கொண்ட குடையர் - நிலை மிசைத் 
துஞ்சினா ரென்றெடுத்துத் தூற்றப்பட் டாரல்லா 
லெஞ்சினா ரிவ்வுலகத்தில் . 3 ) 

- நாலடியார் . 
மறைகளின் வரம்புகண்ட நீயுமா கலங்குவது ? துயாக் 
கடல் மூழ்கியுழல்வது ? பிறத்தலும் இறத்தலும் இயற்கை 
யென்பதை மறத்தியோ? மின்னின் நிலையில் மன்னுயிர் 
ஆக்கைகள் . அங்ஙனமிருக்க , அவனியனைத்தும் அறு 
பதினாயிரம் ஆண்டுகள் ஆண்டவன் மாண்டது கண்டு , 
மனமிடியலாகுமோ ! காலமென் றவலை அக்காலனுக்கும் 
கடக்கற்பாலதோ ? கண்ணீர் சிந்திக் கரைந்தழுது , இனி 
யென்னாவது ? நின் கமலக்கையால் நீர்க்கடன் கழித்துக் 
1 கடைக்கடன் முடிக்கக் கடவாய் . 

( எல்லோரும் செல்லுகிறார்கள் . ) 


களம் 6 முற்றிற்று . 


களம் . 7 


இடம் : -சித்திரகூடத்தில் ஒரு பன்ன சாலை . 
பாத்திரங்கள் : - இராமனும் தம்பியரும் , வசிட்டரும் , சுமந்திரரும் 

குகனும் , மற்றுமுள்ள நகரவாசிகளும் . 
பரத : -அண்ணா 

! அறந்தனை நினைந்திலை . அருளினை நீத்தனை . 
சிறந்ததொரு 

முறைமையும் துறந்தனை . பிறந்தனையே 
பாதாவென, வையம்பழித்திட வைத்தாய் என்னை . 

நோய்செய்த பெரும் பாவகாரியிற் பிறந்த 


நில 


உலகை 


( 1 ) 


கடைக்கடன் - சரமருணம். 


10 


. 


74 


பரதன் 


( அங்கம் -2. 


பாவியேன் வந்துளேன் . ஆவியும் துறந்திலேன் ! மாதவம் 

புரிவதுமோர்கிலேன் . யாவனாகி இப்பழி நின்றேறுவேன் ? 
இரா : -- பரதர் ! பழியேனுனக்கு ? பழிப்பதேன் அன்னையை ? 

இழிவென்னெனக்கு ? இகழ்வதேன் எந்தனை ? ஐயன் 
ஆணையால் வையம் நின்னதே . மன்னவனாய் நீ இருக்க , 

மானிலத்திற் 1 கென்குறை ? 
பரத :- மூவுலகுமாள வந்த முதல்வ ! மநுநெறிமுறையில் , உனக்கே 

யுரியது இம்மானிலத்தரசு . அம்முறை துறந்து , மனைவி 
பொருத்தியை மகிழ்விக்கவெண்ணி ,, உன்னையுமகற்றி , 
உன தரசியல் ஆக்கத்தை எனக்காக்கினர் அரசர் . அதைத் 

தவறென மதித்தலும் தவறோ ? - 
சத் : - குற்றம் புரிந்தவர் கொற்றவரேயாயினும் , அவர் குற்றம் 

குற்றமே . 
இரா : - கதிரவன் குலத்து உதித்தவரெவரும் , குற்றமற்றவர்களே . 

ஒப்புயர்வற்ற நமது அப்பனோ பிழைப்பவன் ? வரதன் 
தரவே , வரம்பெற்றவள் இவ்வையம் சாதமுடையாள் . 
அச்செல்வியின் செல்வனே செங்கோலுக்குரியவன் . ஆன 
துபற்றி , அவனியாளும் அரும்பேறு நீ பெற்றனை . நானெ 
னில் , தாய்வரங்கொளத் தந்தையேவலால் , மேயநம்குலத் 
தருமமேவினேன் . நீ வரங்கொளத் தவிர்தல் நீர்மையோ ? 

மெய்த்திறத்து மன்னரைப் பொய்த்தினர் ஆக்குவையோ ? 
பரத : - ஆதியஞ்சோதியே ! நீதியோ நீ யோதுவது ? அறம் 

கொல்லும் வரம் கோரலும் , தரலும் , தவறே . வரன்முறை 

தவறியபணி தவிர்க்கற்பாலதன்றோ ? 
இரா: -- என்ன ! நன்னெறிக்கோர் நிலையமென நானிலம் புகழும் 

அப்புனிதரை , அறநெறியில் நிலைநின்ற அறக்கடவுளை , 
வாய்மையைக் காக்கவே ஆவியும் நீக்கிய மெய்யரை , மற் 

றும் , நம்மைப் பெற்றவரையா இவ்வா றிகழ்ந்தனை ? 
பரத : -2 நஞ்சம் கலந்ததால் , நன்னெஞ்சும் கலங்கியது . நானிலம் 

இகழும் நஞ்சேயாயது . வஞ்சனையால் வையம் பறித்த 

என்ன குறை ; என்னுடைய குறை , 
( 2 ) 

சைகேயியைக் குறிக்கும் . 


ன 


களம் -7.) 


பரதன் 


15 . 


தூயவன் 


என்னை 


யான் 


னள் அப்பாவி . கடியவெங்கானிடை உன்னையுய்த்தனள் . 
மன்னரை முடித்தனள் ; நன்னகர் அழித்தனள் ; இன் . 

னலில் என்னையும் அழுத்தினள் . 
இரா: - ஆ ! ஆ ! பரதா ! நீயா இவ்வெம் மொழி மொழிந்தனை ? 

செவியினைத் துளைத்தனை ? மருமமும் பிளந்தனை ? கரை 
கடந்த கற்புடைக் காதலியா , கணவனுயிர் கவருவள் ! 
பொருசமரிலும் பிரியகிலாது , தலைவருடன் 

சென்று , 
அன்று , போர்முனை நின்று உதவினள் அத்தெய்வக்கற் 
பினள்.- மெய்யன்பினால் , என்னைப் பயந்ததாயினும் பன் 
மடங்கு அதிநேயமாய் வளர்த்து , மகிழ்ந்தனள் . அத் 
தகைய தனித்தாயை , மங்கையர்க்கரசியை , உத்தமிகட் 
குத் தமியை , நீ வயவுரைகொண்டு வைவதா ? பகையெனப் 
பழிப்பதா ? பாவியென்றிகழ்வதா? தொல்குலம்தோன்றிய 

நீயா ? பகையும் பொறாமையும் அன்னை 
கருத்தாயின் , 

ஏழிரண்டாண்டினில் வந்திட 
வேண்டுவளோ ? அந்தகரை 

என்றும் அணுகா 
வண்ணமன்றோ, வரம் பெற்றிருப்பள் ? தாயினு முயரிய 
கோயிலுமில்லை . தந்தைசொன்மிக்க 

மந்திரமுமில்லை. 
பெற்றவர் கருத்தறிந்து ஆற்றுபவரன்றோ, புத்திரரில் 

உத்தமர் . 
சத்: - குன்றனைய 1 குற்றம் புரியினும் , குணங்கொள்ளும். எள் 

ளலே ! தினைத்துணை நன்றிசெய்யினும் , பனைத்துணையாய்க் 
கொள்ளும் பெருந்தகையே ! குற்றமற்ற தன்குரிசில் 
வனே , குவலயம் ஆள்வது கொற்றவர் கருத்து . அந்நினைவு 
அவர் நெஞ்சை விட் டகன்றிலது . ஆங்கது நினையாது நீ 
நீங்கவே , நின் திருவுருவைக் காணாது கரைந்தவர் அரற் 

றினர் . மனமிடிந்து மாண்டு போயினர் . 
இரர் : - மேலை விதியினை வென்றவர் யாவர் ? 

முதிர் தரு தவமுடை முனிவராயினும் 
பொதுவற திருவொடு பொலிவராயினும் 
மதியினராயினும் வலியராயினும் 
விதியினையாவரே வெல்லு நீர்மையார் . 

-கம்பர் . 
( 1 ) குற்றம் கொள்ளாது குணம் கொள்ளல் ; குற்றமே குணமாகக் 

கொள்ளல் . 


16 


தாய் 


பரதன் 

[ அங்கம் -2 
தனையராயினோர் தந்தை தாயரைப் புகழ்பெறச்செய்யவா ? 

? 
பழியுறச்செய்யவா ? 
பரத : - பழியினைப் போக்காதிருக்கவா ? 
ரா : - பழியுளதென்பது அழியாப்பிழையே . பெற்றோர் புதல் 

வரை விற்கவும் பெறுவர் . அவரது பணி யெதுவெனி 
னும் , அதை எப்போது மேற்பது , எவர்க்கும் கடனே . 
அத்தருமம் உணர்ந்தவர் , உலகினில் உய்ந்தவர் . அன்று 
சகரகுபரர் , ஆருயிர் போக்கி அரும்புகழ் பெற்றது , சன 
கனுரையேற்றே . தந்தை சொற்கிணங்கியே 

தலை 
ணித்துத் தன் கடன் தீர்த்தனன் 1 அவ்வந்தண 
மணியும் . தாதையின் இதமொழி , நமக்கு நாளும் நன் 

மையே பயக்கும் . 
பரத - பயக்கும் நன்மையை வியக்கக்கண்டோம் . நாடிழந்து 

காடடைந்தாய் . கேடடைந்து யான் பாடடைந்தேன் . 
இரா: ஆக்கமும் வறுமைதானு மல்லலு மகிழ்வுமெல்லாம் 

நீக்கமில் லுயிர்கட்கென்றும் நிலையெனக் கொள்ளற் பாற்றோ 
மேக்குயிர் கடவுட்டிங்கள் வெண்ணிலாக் கதிரின் கற்றை 
போக்கொடு வரவுநாளும் முறை முறை பொருந்திற்றன்றோ. 

- கந்தபுராணம் . 
விளைவது எதுவாயினும் , தழுவியொழுகும் கடமையை 

நழுவவிடுதல் மடமையே . 
பரத: - தொன்று தொட்டுவரும் தருமத்தினை இருவர் பொருட்டுக் 

கொன்று தின்றிடலோரி 
இரா; - அடாதவழக் கடுக்காது . வாய்மொழி மதியாது , வாதிக்க 

வந்தனை . தந்தைப்பட்ட கடன் தீர்த்திடல் , பைந்தர் தம் 
கடனே . 


. 


4 


பரத : - நெடியோனே ! அடிமை போராட முடியுமோ ? அரசு 

கொள்ளில் , அறம் கொன்று தின்றபாவம் என்னைச்சாரும் . 
பிறப்புரிமையிலா அரசைப்பெற , யான் என்றுமிசையேன் . 
( 1 ) பரசுராமன் . 


பரதன் 


உன் 

அன்னை 


77 
களம் .7 . ] 
இரா : -- அரசுரிமை உனக்கிராவிடின் , அவ்வாக்கமுனக்கு ஆக்கி 

யிரார் அரசர் , 
பரத : - முற்பிறந்த நீயிருக்க உன் பிற்பிறந்த எனக்கும் உரிமையா ? 

மநுநெறி அவ்வாறு கூறியதுண்டோ ? 
இரா: - பிறப்பால் உனக்கே உரிமையாக்கும் மரபுடை முன்சொல் 

உண்மை யொன்றுளது . அப்பண்டை வரலாற்றை இது 
வரை யறிந்திலைபோலும் . மன்னவர் உனது அன்னையை 
மணக்குங்கால் , மணப்பரிசமாக வழங்கினர் தமதரசினை . 
அப்பரிசமதை பனுசரித்தே , அரசினை 

யிரந்ததும் ; மன்னர் அதற்கிசைந்ததும் . 
சத் : - இறைமக்களுக்குரிய தொல்லாசளிக்க , இறைவருக்கு 

உரிமையுமுளதோ ? 
இரா: - கொற்றவர் முற்றுரிபையுற்றவர் . அன்றேல் , அறநெறியில் 

நிலைநின்ற அரசர் , அங்ஙனம் தந்திரார் . மூதறிவுடைய 
முதியோரும் அதை ஆமோதித்திரார் . அன்றியும் , அன்று 

யாம் பிறந்திலமென்று அறிவை . 
பரத : - பிறந்த பின்னரோ ? 
இரா: - அன்று வழங்கிய வாசகம் என்றும் சரதமே . 
இல: அங்ஙனமாயின் , அனை வருமறிய அப்பேரவையில் எங்ஙன 

மிசைந்தனை அரசினையேற்க ? 
இரா: - மன்னவர் சொன்னசொல் மறுக்க அஞ்சியே . பரதா! என் 

மொழிப்படி நீ நல்வழி நாடுவாய் . நாடாளுவாய் . நீண்முடி 


சூடுவாய் . 


பரத : - நீ சடைமுடி சூடி இக்கடுங்காடிருக்க , நான் நீண்முடி சூடி 

அந்நெடு நாடிருக்கவா ? நீ புல்லாதனம் அய , நான் பொன் 
னாதனம் அமரவா ? நீ அரணியமாள , நான் தரணியுமா 
வா ? மாமரக் காற்றை யேந்தி நீ கந்த மூலங்களுண்டு காயம் , 
வருத்த , சாமரைக்காற்றையேந்தி நான் கன்னலும் அமுது 

முண்டு வாழ்வுமுகக்கவா ? 
ரா : - அதனாலென்ன ? இடர்காணேன் இவ்வடர்கானில் . 


18 


பரதன் 


( அங்கம் -2. 


தவஞ்செய்வார் தங்கருமஞ் செய்வார் மற்றல்லார் 
அவஞ்செய்வாராசையுட்பட்டு, 31 

-- திருக்குறள் . 
வன முறைவோர் இன்புறுவரேயன்றித் துன்புறார் . 
சாத் : - செல்வம் தரும் பங்கயச்செல்வி இங்குறைய , ஆங்கென் 

னுளது . இருள் மூடி அந்நாடு அன்றே கடுங்காடாயது 
இக்காடே நன்ன 

னாடாயது . 
பரத : - முன்னவனே ! மன்னவனே ! நான் ஆகாத வண்ணமே 
இவ்வண்ணம் ஆயினையோ ? 

ஆதரவு வையாது , 

என் 
அறிவினை மறைப்பதும் , அருளோ ? 
“ திரையார் கடல் சூழுலகின் தவமே திருவின் திருவே 
நிறையார் கலையின் கடலே நெறியார்மறையின்னிலையே 
கரையாவயர்வேனெனை நீ கருணாலயனேயெனினொன் 
றுரையாயிது தானழகோ வுளநொந்தடியாரலைதல் . ” 

கம்பர் . 
அண்ணலே ! மண்ணினை நாடிடேன் . உன்னையே நாடி 
னேன் . 

அடிமையின் உடல் பொருள் ஆவியனைத்தும் 
உன துடைமையே . உடையவனே ! உனக்கு உறவொழிக்க 
வொண்ணாது . தவவிரதம் தகாது . காய்கனி தின்று நீ 
கானிலலைந்து காயம் வருத்த , யான் கணமும் தரியேன் . 
நின்பதமலர் நினைந்து , என் கரமலர் குவித்து , நின்பால் 
எல்லையிலன்பால் வேண்டுவன் . 


முன்னர் வந்துதித்துலக மூன்றினும் 
நின்னை யொப்பிலா நீ பிறந்தபார் 
என்ன தாகில் யானின் று தந்தனென் 
மன்ன போந்து நீ மகுடஞ்சூடுவாய் , ” ” 

--- கம்பர் . 
1 பாலனமேற்கப் பரிவுடன் வருவாய் .. 
இரா: - அன்பின் அரியவுருவே ! அன்று அறுதியிட்ட , ஆண்டுகள் 

பதினான்கும் , இன்றோடு முடிந்தனவோ ? 
பரத : - வள்ளலே ! எல்லாம்வல்ல நீ என்னையும் வாழ்விக்கவல்லை 

< யோ ? பாவம் நிறைந்தவர் என் போலில்லை . அருளிற் 

சிறந்தவர் உன் போலில்லை . நெடியோனே ! நின்னடியை 
( 5 ) பாலனம் - பரிபாலித்தல் ; பால்கலந்த அன்னம் . 


பரதன் 


T9 


சளம் -7 .] 


ன டி 


முடி சூடு 


யான் விடுவேனோ ? வன மகன்று வாராயேல் , அடிமையுன் 

க்கீழ் அமர்ந்துறையவாவது அருள் புரிவையோ ? 
இரா: - இல்லறம் உனக்கில்லையேல் , துறவறம் எனச்கில்லையே . 
சத் : - இல்லறமல்லது நல்லறமன்று . 
இரா : - சொல்லறமல்லது சொல்லல்ல . சோதரா ! நல்லறம்பெற்று 

நீ நானிலமாளுவை . உன்னை யன்றி மன்னவனில்லை . 
பரத : - இன்னுமென்னை மன்னனெனவே மதிக்கின்றனையோ ? 
இரா: 

- ஏன் ? 
பரத : - அப்படியாயின் , அதன் உண்மையை இப்பொழுதறிவேன் . 

அண்ணா! உன்னை என்வயமாக்கி வையமுனக்காக்குவேன் . 
புவனம் புகழினும் சரி . 

. 

ககனம் இகழினும் சரி . 
என் செங்கோல் ஆணையை எங்கும் செலுத்துவேன் . 
மன்னவன் ஆணை கடவாதொழுகுவை . நகரேகுவை . நீண் 

பவை . 
இரா : - மன்னவரானவர் சொல்லிலும் செயலிலும் ஒன்றினொன்று 

முரண்படுவரோ ? சற்று முன் , எனக்கு அடிமை பூண் 
டொழுகுவன் என்றனை . அந்நிலைமாறி என்னை யாளுடைய 
நாயகனாய் ஆணையிடுகின்றனை . நின் உண்மை நிலைதான் 

என்னோ ? 
பரத : - அந்தோ ! நுண்ணறிவிலேன் . மதிமயங்கி , மன்னனைப் 

போல் ஆணையிடலாயினேன் . மன்னிப்பாய் . நான் உன 
தடிமை . அடிமையினடி.மை . அகற்றாது ஆட்கொள்வாய் . 

( பணிகிறான் . ) 
அடில் 

மை யாயின் , ஆணை கடவாது அவனியாளுதி . 
பரத : - அருளால் அறமருளும் அருளாளா ! ஆளும் வகையறி 

யேன் . வாழும் விதமறியேன் . 
மருந்தறியேன் மணியறியேன் மந்திரமொன் றறியேன் 
மதியறியேன் விதியறியேன் வாழ்க்கைநிலை யறியேன் 
திருந்தறியேன் திருவருளின் செயலறியேன் அறந்தான் 
செய்தறியேன் மன மடக்குந் திறத்தினிலோ ரிடத்தே 


ரா : 


( 1 ) ஆயின் - ஆனால் ; ஆராயின் , 


80 


பரதன் 


( அங்கம்- ? 


இருந்தறியேன் அறிந்தோரை யேத்திடவு மறியேன் 
எந்தைபிரான் மணிமன்ற மெய்தவறுவேனோ 
இருந்ததிசை சொலவறியேன் எங்கன நான் புகுவேன் 
யார்க்குரைப்பேன் என்ன செய்வேன் ஏதுமறிந் திலனே. ” 

--திருவருட்பா , 
உன்னையன்றி வேறு துணையிலாத் தமியேன் , வாழ்நாள் 
வேண்டேன் . நின் அடிசூடும் அரசையல்லால் அரசொன் 
றும் அறியேன் . உயிரும் நீயே ; வினையும் நீயே ; பயனும் 
நீயே ; குறையொன்றும் இன்மையால் இறையும் நீயே ; 
நற்பதம் தருவதால் கற்பகம் நீயே . துன்பம் துடைத் 
தலால் இன்பமும் நீயே ; காணிடில் , உன் திருவுருவே 
காண்பன் . பாடி டில் உன் திருப்புகழே பாடுவன் . சூடிடில் , 
உன் சேவடி யே சூடுவன் , நின் பதமலரை யன்றி வேறு 

என்றும் மதியேன் . ஆதாரமற்றலையும் 
எனக்கு , உன்பாதாரவிந்தமே கதி . குலமுதலே ! புக 
லொன் றிலா வடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந் 
தேன் . 2 அச்சுதனே ! அடைக்கலம் புகுந்த அடிமையின் 

இடர்களை வாய் . 
: - ஆருயிரனை யாய் ! என் வாய்மொழி என்னாவது ? 
பரத: - என் சபதம் வீணாவதா ? 
இரா : - வீண் வா தம் விடு . 


1 


மணமலரை 


சத் : - பங்கயக்கண்ணா! பார்புகழ் மன்னா ! பொன்னருள் பூத்த 

புண்ணியா ! உன்னைச்சரணம் அடைந்தார்க்கு அபயமி 

லையோ ? 
இரா: -சத்துருக்கா! உனக்குமா இம்மயக்கம். 3 முன்சொற்காத்த 

பின்னரே , பின் சொற்காக்கவொண்ணும் . 


( 1 ) மணமலரை - மணமுள்ள புஷ்பத்தை ; மணம்புரிந்த மனைவியை . 

( அங்கம் 1 - களம் ஒன்றில் காண்க ) 
( 2 ) அர்சுதன் - சரணமடைந்தவனை நழுவவிடாதவன் ; அழிவில்லா 

தவன் ; குணம் மாருவன் , 
( 3 ) தேவர்கட்கும் தாதையர்க்கும் அளித்த சொல் , 


கும் . 


களம் -7 . ) பர்தன் 

81 . 
பரத ; -ஆவியே ! அமுதே ! அற்றவர்கட்கருமருந்தே ! நின் நல் 

வரவு நோக்கியே நலியும் நகர் உறைவார்க் 1 கென் கதி 

சொல்லாய் . 
இரா: - நின்கதியே நற்கதியெவர்க்கு 
பர : - நற்கதியோ ? நிற்கதியே ? ( ஜனங்களை நோக்கி ) ஏழையீர் ! சிந் 

திக்க நெஞ்சிலையோ ? வந்திக்க மெய்யிலையோ ? துயரகல 
எழுமின் ; தொழுமின் ; பணிமின் இப்பரமனை . 

[ அனைவரும் இராமபிரான் பதத்தினில் பணிகின்றனர் .) 
வாமனன் : - இராமா ! அபிராமா ! சுகுணாபிராமா ! 2 சம்சாரம் 

சாரமற்ற தறிந்தோம் . உறவினர் உதவாத துணர்ந்தோம் . 
அவரைப் பிரிந்தோம் . முற்றும் மறந்தோம். நின் பொற்றா 
மரையடியே போற்றினோம் . எற்றைக்கும் உந்தன்னோ 
டுற்றோமே யாவோம் . உனக்கே நாம் ஆட்செய்வோம் . 

காதலித்த எம்மை யாதரித்தருள் . 
இரா : -அன்பரே ! ஆரியரே ! நெறிமுறை நினை வீர். உறுதியை 


யுணர்வீர் . 


வாம : - மைதிலி மணாளா ! தம்மை யுகப்பாரைத் தாம் உகப்:ப . 

என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் , சாதிப்பார் 


யாரினி ? 


ரா : - உயிரினையும் விடுவேன் . உயிரினுமினிய திருமகளையும் விடு 

வேன் . இறைவன் ஏவலை எள்ளளவும் விடேன் . 

மையை என்றும் கைவிடேன் . இது வேதமொழியாகும். 
வாம : - இரக்கமுனக்கு இன்னுமெழாதது எம்பாவமே . 
பரத : - இருதலைக் கொள்ளியின் உள்ளெரும்பு போல் ஆனேனே ! 

இப்படியா முடிந்ததென்கதி ! எப்படி உய்வேன் ? சற்று 
யோசித்து ) ஆம் . ஆள்பவர் ஆள்க அந்நாடு , நான் இப் 
பனிபடர் காடுடன் படர்தலே மெய் . புற்களைப் பரப்பி 
இப்படியினிற் கிடப்பேன் . 

( தருப்பைப் புற்களைக் கொய்து வரச் செல்கிறான் . 

சத்துருக்கனும் பின்தொடருகிறான் . ) 
( 1 ) என்கதி - என்ன கதி ; என்னுடையக தி ; நான் திரும்பிச் செல்லல். 
( 2) வாமனன் சொற்களால் பிரபன்னனுடைய இந்து அங்கங்களும் 
நன்குணர்க . 

11 


82 


. 


பரதன் 


[ அங்கம் .2 


வசி : அவனன்றி யோரணுவும் அவ 

சையாது . 
வகுத்தான் வகுத்த வகையல்லாற் கோடி 
தொகுத்தார்க்குந் துய்த்தலரிது . 

- திருக்குறள் . 
ஆளான் பரதன் , மீளான் முதல்வன் . 
குகன் : - நம்பி ! ஏன் வம்பு ? ஒன்னெ நம்பிவந்த நல்ல தம்பி 

நொந்து அலைவான் . அன்புவை . 
ஜாடாலி : - இராமசந்திர ! இதுவரை உன்பிறவி 

இதுவரை உன்பிறவி எத்தனையோ ! 
எத்தனை அன்னை யோ ! அப்பனெத்தனையோ ! இறந்தே 
கின தந்தைக்கு , இனியுன்னால் ஆவதொன்றில்லை . பொய் 
யெனும் உலகினில் மெய்யுளதெனின் , அது பொய்யே 
ஆகும் . 
மாயையால் விளைந்த வண்ண மல்லது வாய்மையாக 
மாய்தலும் பிறத்தறானும் மன்னுயிர் தனக்குமில்லை 
மாயையிற் றீர்ந்து நின்ற மற்றுனக்குண்டு கொல்லோ 
மாயைநின் றோற்ற மெல்லா மதிக்கினோர் விளையாட் டன்றே . ” 

- பாகவதம் . 
மதையாவது ! நெறியாவது ! வாய்மையாவது தூய்மை 
யாவது ! புண்ணியமாவது ! விண்ணுலகாவது ! எண்ணரிய 
தவத்துளார் எண்ணிலா ஊழியூழி தவம் செய்தும் , எண் 
ணிய பயனடையாது இன்னும் , அண்ணாந்துளர் . வீணே 
வனந்தனில் வருந்துவதொழி . மறுமையை யறவே மறந் 
திடு . கைப்பொருளை யிழப்பதேன் ? பொருளிலார்க்கு 

இவ்வுலகிலையென்பர் . 
ரா : -- பா மறை யோதியும் மறைபொருளுணரா முனிவருமுள 

ரென இது வரையறியேன் . வையம் நிலைப்பது வாய்மை 
யிலேயே . வாய்மையிழந்து வாழ்வுமுகக்கவா ? இன்பமும் 
பொருளும் அழிவுறும் ஒருநாள் . அழியா 
அளிப்பது அறமே. வைதிக வடம் பூண்டு வையகத்தை 
வஞ்சிப்பவர் வேதியராவரோ? யாவும் பொய்யேயாயின் , 


இன்பம் 


ளம் 7.] 


பரதன் 


83 . 


நீரும் பொய்யே . நம்முரையும் பொய்யே . பொய் மொ 
ழில் 

யை எங்கனம் மெய்யெனக் கொள்வது ? ஆரணநெறி 
யகற்ற ஓர் காரணம் கற்பித்தீர் . வேதநெறியற்றீர் . வாத 
நெறியுற்றீர் . யுக்தி வாதத்தால் என் புத்தியைப் பேதிக்க 
முயல்வதால் , என்ன சித்தியுமக்கு ? மறைவழி கடந் 
தார்க்கு , இறைவனருள் எவ்வாறு கிட்டும் ? உம்பையும் 
எம் மன்னவர் எங்கனம் அவைக்கண் அமர்த்தினரோ ? 


வசி : - சத்தியசீலா ! உத்தமபுருஷா ! நித்தியரூபா ! செவிசொ 

என் சிறு மொழி 1 கேளாய் . ஐங்குரவரில் அழிந் 
தொழியும் ஆக்கையை யாக்கியவர் தாய் தந்தையர் . அறி 
யா அறிவளித்து , அழியாப்பதம் அளிப்பவர் ஆசிரியர் . 
அன்று , பற்பல விஞ்சைகள் எப்பால் பெற்றதும். உண்மை 

யேல் , இன்றும் , என் மொழிப்படி நடப்பாய் . 
இரா : - மும்மையு முணர்ந்த முனிபுங்கவ ! 


" ஏற்றி மனத்தெழில் ஞ ன விளக்கை யிருளனைத்தும் 
மாற்றினவர்க் கொருகைம்மாறு மாயனுங் காணகில்லான் 
போற்றி யுகப்பதும் புந்தியிற் கொள்வதும் பொங்குபுகழ்ச் 
சாற்றி வளர்ப்பது ஞ் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே . 

- வேதாந்த கேசிகன் . 


உம்மையன்றித் தெய்வமொன்றில்லை யெமக்கு . நம் பேர 
ருளால் எம் குலத்தினர் அழியாப் பெரும்புகழ் பெற் 
றனர் . இதமொழியேற்க அநுதினமாம் காத்து வேன் . 


வசி : - தீன சரணிய ! ஞான பரிபூரண ! தின கர குலகால திவாகர ! 

மரணமே தேரினும் , சரணமென்றடைந்தாரைக் கருணை 
யொடு காத்திடல் , உன் புகழ்குலத்தியல்பு. நின் முன்னவ 
ரில் ஒருவரும் இந்நாள் வரை அந்தன்னெறி பிறந்திலர். 
கொடியவன வேடன து கடியபசி போக்கிடத் கன் 2 - ட 
லையும் எரியினில் உணவாயாக்கிய போக வரலாறு அது 
வையன்றா ? நின்னுடன் பிறந்த உத்தம பரதன் . முச் 


( 1 ) சேளாய் : -- கேள் ; rேdPA . 


84 


பரதன் 


( அங்கம் -2 


கரணத்தானும் உன்னைச் சரணமடைந்துளன் . உள்ளமும் 
உயிரும் உருகினன் . அளவற்ற அன்பால் , அடியற்ற 
மரமென அடியினில் வீழ்ந்தனன் , நின்னையே நினைந்து 
நைந்திடும் , அவன் நிலைபெற நினைவாய் , எனதாணையால் 

நகரேகுவாய் , நானிலமாளுவாய். 
சும : - கோமகனே ! காவலனே ! மாமுனி மொழிந்தபடி மாநக 

ரெழுந்தருள் . குலமெலாம் நலமடையும் . நானில முய்யும் . 

நாற்றிசையும் உன் நல்லிசை பரவும் . 
இரா : - சுமந்திரரே ! சோதனையேன் ? 1 தேன் தரு மலருளான் 

2 சிறுவ ! அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்ன 
வர் ஆணை முந்தியது . அன்றியும் , செய்வனென்று ஏற்ற 
பின்னர் , அவ்வுரை மறுப்பதும் தகவோ ? தாய் விரும் 
பியதும் தந்தை யேவியதும் எதுவாயினும் , அதனை மேற் 
கொளாத புலையனினும் நாயெனத் திரிவதே நலம் . என் 
மறுத்துரை பொறுத்தருள்வீர். 

( தருப்பைப் புற்களுடன் பரதன் பிரவேசம் . 

சத்துருக்கனும் பின் வருகின் றனன் . ) 
பரத: - வள்ளலே ! வளநகர் வாராயோ ? துணையாளனாகாயோ ? 

அருள் மாரி பொழியாயோ ? (( இராமன் மௌனம் ) கூவி 
யழைத்தும் பாவிமுகம் பாராயோ ? ஏழைதுயர் தீராயோ ? 
ஆண்டருளும் அண்ணலே ! மீண்டும் உன்னையே வேண்டு 
வன் . நீ கைவிடில் நான் உயிர் விடுவேன் . 

கருணையங் 
கடலே ! கதறுகின்றேன் . காத்தருளத் திருவுளமிலையோ ? 
( இராமன் மௌனம் )இன்னுமா மௌனம் ? (சற்று யோசித்து ) 
சிலையிருப்பதால் 

சித்தமிரங்கிலன் . சிலை 
யாளன் எனையாளான் . இனி என்னாகில் என்னெனக்கு ? 
கருமுகிலே ! நின் அருள் சுரந்து பொழியும்வரை , இப் 
பன்னசாலையின் வாயிலிற் கிடப்பேன் . 

( தருப்பைகளைப் பரப்பிக் கைகளைக் கூப்பிப் 

படியினில் கிடக்கின்றான் .) 
( 1 ) பங்கைய மலரோன் ( பிரமன் )புத்திரன் . 
( 2 ) நாராயணனாகிய தான் படைத்த பிரமன் புதல்வனாதலால் சிறுவன் 

என்றான் இராமன் . 
( 3 ) ரிலை : -கல் ; வில் .! அரக்கரையழிக்க வில்லேந்தியதால் இரக்கமிலன் . ) 


ஆம் ! 3 


களம் -7 .] 


ன் 


85 . 


துனக் 


இரா: - புகழோங்கப்பிறந்த புண்ணிய ! இக்கடுவிரதம் அடுக்கா 

கடன் தீர்க்காக் கடையனோ யான் ? என்னுளம் 
புண்ணாக , இன்னும் , வருத்துவையோ ? மண்மயக்கம் 
தேறிய நீ , உள் மயக்கம் தீர்ந்திலையே ! 
பிறந்தோருறுவது பெருகிய துன்பம் 
பிறவாருறுவது பெரும்பேரின்பம் 
பற்றின் வருவது முன்னது பின்ன 
தற்றோருறுவதறிக . ) 

- மணிமேகலை . 
நீ மனம் வைத்தாலன்றி , மானிலம் உய்யுமாறில்லையே . 
பரத :-( படியினிற் கிடந்தபடியே வேதியரை விளித்து ) வேதியர்ஏறே ! 

எதிலேன் ! என் செய்வேன் ? துயராழிக் கரையேறக் 

கைகொடுத்துக் காவீரோ ? 
வசி : - குலமணியே ! 
லமணிபே ! கலைமகன் 1 நிலையெண்ணி 

நலியவேண்டா 
வென்று , அன்றே உணர்த்தினேன் . 
ரா : - கலைவலவா ! அந்தணர் எந்த நாளும் உதவியருள்வர். 

வேதியரோதியும் உணர்ந்திலை யோ ? 2 வேதன யொழி . 

எழுந்திரு . 
ப : - (சிரத்தினிற் கரக்குவித்தெழுந்து உயர்வற உயர்நலமுடையாய் ! 

மயர்வற மதிநலமருளினை . நின்றநின் நிலையையா னுணர்ந்த 
னன் . என்றும் என் நிலையை நீ யறிந்தனை . பணிசெய்து 
வாழப் பெறவே , நின் பின்னவனாய்ப் பிறந்துளேன் . போ 
ருள்பெற யான் எத்துணை வேண்டியும் , நின் பொன்னடி 
அருளில தாயது . திருவருள் அடைய , உனது மாவடிகள் 
இண்டினையும் வேண்டினேன். அருள் புரிவையேல் , இருவ 

ருரையும் பொய்க்காது மெய்க்கும் . 
ரா : - தந்தேன் . பாதுகை தந்தேன் . பெற்றேகுவை . 

( பாதுகையை அகரிக்கிறான் . ) 


( 1 ) நிலை . 
-பாது கை , 

நிலைமை . 
( 2 ) வேதனை - வருத்தத்தை ; வேதமோதும் தேவனை . 


.86 


பரதன் 


[ அங்கம் -2 ,. 


ணை 


பர :-( சிரத்தினில் தரித்து ) பெற்றேன் ! நிலைபெற்றேன் ! திருவருள் 

பெற்றேன். பணிசெயப் பெற்றேன் ! ஒப்பரிய பொருளைப் 
பெற்றேன் ! அடித்தலமலரை என் முடித்தலம் சூடினேன் . 
உடைய நாதனே போற்றி நின்னலாற் 
பற்றுமற்றெனக் காவதொன்றினி 
யுடையனோ பணி போற்றியும் பரார் 
தம்பராபரா போற்றி யாரினுங் 
கடையனாயினேன் போற்றி யென் பெருங் 

யாளனே போற்றி யென்னை நின் 
னடியனாக்கினாய் போற்றி யாதியும் 
அந்தமாயினாய் போற்றி யப்பனே . , 

திருவாசகம் . 
இரா: - மறையவர்திலக ! பறைகொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி , 

இக்குறைவிலான் சிரமதில் புனிதநீர் பெய்து , மஞ்சன 

மாட்டி மகுடம் சூட்டுவீர். 
பரத : - அண்ணா! என்ன ? பஞ்சன மாட்டவா ? மகுடம் சூட்டவா ? 

உனக்கிலா மனை வாழ்கை எனக்கா ? மரவுரியுடுத்து 
மான் தோல் விரித்துக் கனியிலை நுகர்ந்து , நந்தியம்பதியி 
னில் நின் நல்வரவு நினைந்துய்ந்திடுவேன். நின் மரவடியே 

சூடும் , மானிலமாளும் . நிலைதந்த தாரகனே ! 
க்த நாயகனே ! போஷகனே ! போக்கியனே ! 
ஏழிரண்டாண்டினில் நீ நெடுநகர் நண்ணிக் கோமுறை புரி 
சிலையெனில் , வெந்தணல் மூழ்கியான் மாள்வது திண்ணம் . 
அண்ணா ! மன் 

நின்னாணை ! திருவாணை ! 
இரா:-- குணமணியே ! நீ வேண்டியவாறே மீண்டும் வந்து , உன் 

மனோரதம் ஈடேறச் செய்குவேன் . 
வசி : - பரதா! பாபாகிதா! பரமபவித்திரா! மரவடி யின் மாண்பினை 

மன்னுலகுக்குணர்த்தவே வந்துதித்கனை . மக்களே 
பமிகு துயரகல இத்துயாறு சுடரடி கொழுதெழுமின் 
அருவுருவா னவையனைத்து மறிவாரேனும் 

} மலை + ன்பதபைக்கவல்வாரானும் 
தருமய,யாகாப்பாடேதும் 
சமெரைன் பாயக் சருவாரேனும் 


மகுடம் 


ை 


ெ 
. 


| 


களம் -7 .] 


பரதன் 


87 


இருவினையி னொழுக்கத்தா லேவ லோரா 
திங்கேநாஞ் சிறையிருந்த வீனந் தீர்க்கும் 
திருமகளார் பிரியாத தேவன் திண்ணந் 
தேறாதார் திண்படியிலேறா தாரே , ” 

- வேதாந்த தேசிகன் . 
( எல்லோரும் பணிகிறார்கள்.) 


களம் 7 முற்றிற்று . 


களம் 8 


இடம் : -- சித்திரகூட மலையில் ஒரு காடு . 
பாத்திரங்கள் : - அன்னையர் மூவரும் , மைந்தர் நால்வரும் , 

மற்றுமுள நண்பரும் பிரவேசம் . 
ரா : - ( கைகேயியின் அடிவணங்கி ) அன்பார்ந்த 

அன்னையே ! 
அவனிபாரமநற்றிய அருட்பெருந்தேவி ! உமது பேருத 

விக் கேற்றதொரு கைம்மாறு காணகில்லேன் . 
கைகே : - மன்னுபுகழ் மைந்த ! பெண்ணறம் ஓம்பியே பெரும்பழி 

யேற்றேன் . 2 பார்விளங்கப் பழிசெய்த பாவியையும் 

போற்றுவையோ ? 
ரா : - தும்புகழே: ஏத்துவன் . என்னை நீர் வாழ்ந்து வீர் . 
கைகே : - பறையவரும் இமையவரும் உன்னையே வாழ்த்துவர் . 

ச + 1P ப மகனுமென மன மிடியத் தாழ்த்துவன் . 
இரா :-- பரதா ! இவ்வறக் கற்பினளை , அருட்பெருஞ் சோதியை , 

அரிவையர்க்கரசியை அன்புடன் ஆதரிப்பாய் . அகமகிழ் 
விப்பாய் .. 


( 1 ) தன் தலையில் தந்தைவைத்த பூபாரத்தை யகற்றினள் ; அரக்கரை 

யாரிக்து அவனிபாரமகற்றக் காரணமாயினள் . 
( 2 ) இழைத்த பிழையை பாரோர் அறிவர் ; பார் விளக்கமுறவே! 

இழைத்த பிழை . 


88 


பரதன் 


( அங்கம் -2. 


பர : - காரணாகார ! கருணாகர ! உற்றுணர உணர்வற்று உளறி 

னேன் பித்தனாய் இதுவரை பிதற்றினேன் . இன்றென் 
சித்தம் தெளிந்தேன் . குற்றமினி புரியேன் . அன்னையே ! 
மன்னித்தருள் . 

( பணிகிறான் . ) 
இரா : -ஏத்தரும் பெருங்கீர்த்தியாய்! மெச்சினேன் நின் மாசற்ற 

மதிக்கு . சத்துருக்கா ! இலக்குவன் என்னுடனுறைந்து 

உதவுவன் . இப்புனிதனையண்மி அகமகிழ்வை . 
சுமி : - மைந்தா ! உய்ந்திடவேண்டிடில் உத்தமோபாயமிதுவே. 
சத் : - நெடியோனே ! இவ்வடிமைக்குற்றது உன் அடியார்க்கு 

அடிமையே . நின் தாள் தொழுவார் என் தலை மேலார் . 
இரா : - பிறப்பினிற் கடையனேயாயினும் , சிறப்பினில் நெடியனே 

யாயினை . 
சுமி : -- இராமானுச ! வனமுறையும் ஓர்புதல்வனைப் பெறவேண்டி., 

நோற்ற நோன் பின் பயனாய் உன்னைப் பெற்றேன் . திரு 
மகள் தலைவனுக்கு அடிமையாக்கவே , அன்புடன் உன்னை 
வளர்த்தேன் . அருந்தவப்பயனே ! இப்பெருந்தகைகயே 
சிறந்ததொரு 1 தந்தையுனக்கு . தாயினும் உயரியவள் 
2 இச்சானகிமணியே. மன்னவர் மைந்த 

வர் மைந்தனென நினையாது , 
எந்நாளும் எவ்விடமும் அடிமை பூண்டொழுகுவை. கண் 
மணி ! கண்ணிமைபோல் 

இருவரையும் காத்திடு . 
கர்க்கு இவர் வந்திடின் , நீயும் உடன் வந்திடு . மன்னுலகிற் 

சிறந்திடு . 
இல: - அம்மணி ! அர்த்தபரர் அல்லர் , உத்தமியின் 3 புத்திரர் . 

உத்தமர்க்கென்றும் மித்திரரே . 
சுமி : - செல்வா! 4 கடலனைய கம்பீரன் வடிவழகிற் கண்வைத்திடின் 

அடிமைத்தன மிழப்பாய் , 


மாக 


( 1 ) & ( 2 ) கிருபா திக பந்துக்கள் . 
( 3 ) சுமித்திரையின் மைந்தர் இருவரும் . 
( 4 ) அழகனது போழகில் மூழ்கினால் , தன்னை மறந்து தன் பணி 

யையும் இழக்க நேரும் . 


களம் .8 . ) 


பரதன் 


89 


ல : - அன்னையே ! வள்ளலின் குணங்களே வலித்தெனையிழுத் 

தன . ஆணைப்படி அடிமையே யாவேன் . 
கோச : - தனையா ! நினையாய் ! தீனையே ஆயினேன் . 
இரா : - தாயே ! துயரமேன் ? மைந்தரிருவர் அருகிருந்து உம்மை 

என்றும் மகிழ்விப்பர் . 
கோச :-உண்மை. இவ்விருவரும் எனக்கினியரே . உற்ற நற்று 

ணைவரே . அப்பனே ! எப்பிறப்பிலும் உன்னையே மகனா 
கப்பெறப் பெறுவேன் . அருமை மருகி சானகி ! பதியே 
கதியெனவந்த பரமகல்லியாணி ! நன்மண நாளில் உன் 
தந்தை யுணர்த்திய குணமொழி மறவாய் , கணவனைத் 
கணமும் பிரியாய் . துணை வனைச் சிறிதும் இகழாய் . 

மாமியை நினையாய் . 
சான : -மாமி ! தலைவரை அவர் நிழலென அநுதினமும் அநுசரிப் 

பேன் . உடனிருந்துபசரிப்பேன் . 1 அரிய தருமம் ஆசரிப் 
பேன் . 


. 


குக : - நாயகமணியே ! இந்த நாய்க்கெந்த வழி ? 
ரா : - யாதினுமினிய நண்ப ! நீயும் பரதனும் ஒன்றேயெனக்கு. 
குகன் : -பரதாழ்வானாவ என்னாலாவாது . எளையபெருமானும் 

நானும் ஒன்னானாப் போதும் . 
இரா :-ஆருயிர்த்தோழா ! நின் துணையின்றித் தாய்நகர் து பருறும் . 

பரதனும் பரிதவிப்பன் . என் வேண்டுகோளுக்கிணங்க 

வேண்டுவன் . 
குகன் : -வேண்டணுமா ? நாயெ வான்னா வருது . போன்னாப் 

போவுது . போட்ட இடமே இருக்குது . அந்தக் கடை 

யன் போலே இந்தக்காடன் நடக்கத் தடையேயில்லே . 
வசி : - குகப்பெருமானே ! உடையவனுவப்பே அடிமையி னுவப் 

பென உணர்ந்தனை . உலகினில் உனக்கிணை யொருவரு 
மில்லை . 


( 1 ) • சரணமென்றாலன்றிக் காவார் இறைவர் . பாவமே புரியும் பாவி 

யரையும் காப்பவள் விலக்குவதறியா இலக்குமி . 

12 


90 


பரத 


ன் 


( அல்சம் -2. 


குகன்: - பாததூளிபட்டுச்சே ! தீப்பட்ட தூசுபோலெ , பாவமெல் 

லாம் எரிஞ்சுபோச்சு . 
பரத : -- ஜானகிரமண ! நிரந்தரமும் உன் பாதபங்கயம் யான் 

நினைக்கவே நீ நினைக்கவேண்டுவன் . 
" நின்னருளாங் கதியன்றி மற்றொன்றில்லேன் 
நெடுங்காலம் பிழைசெய்த நிலை கழிந்தேன் 
உன்னருளுக் கினிதான நிலை யுகந்தேன் 
உன்சாணே சரணென்னுந் துணிவு பூண்டேன் 
மன்னிருளாய் நின்றநிலை யெமக்குத் தீர்த்து 
வானவர்தம் வாழ்ச்சிதர வரித்தே னுன்னை 
இன்னருளாலினி யெமக்கோர் பரமேற்றாமல் 
என் திருமா லடைக்கலங்கொள் ளென்னை நீயே . 

- வேதாந்த தேசிகன் . 
இரா : - இருவரும் ஒருவரை யொருவர் என்றும் மறவோம் . அன் 

னை யரே ! அந்தணரே ! அமைச்சரே ! அன்பரே ! அரு 

ளொடு விடையுமளிப்பீர் . 
வசி : - வாழி ! அறம்வளர வாழி மறம்தள ! வாழி ! சிறந்துயர 
வாழி ! நிரந்தரமும் வாழி ! 
( இராமனுடன் சீதையும் இலக்குவனும் ஒருபக்கம் செல்ல , 

மற்றவர் மற்றொரு பக்கம் செல்கின்றனர் .) 
களம் . 8 முற்றிற்று . 


களம் 9 


இடம்: - நந்திக்கிராமத்தில் ஒரு கொலுமண்டபம் . 
பாத்திரங்கள் : - பரதன் சத்துருக்கன் வசிட்டர் சுமந்திரர் 

நகரவாசிகள் . 
[பாதுகையை ஒரு பீடத்தில் அமர்த்தி 
துளபமாலை சூட்டி , வேதமோதி . 
தீபம் தந்து மஞ்சனமாட்டுகின்ற 

பூசை நடக்கின்றது .) 
பர : - என்ன பிழை யிழைத்தேன் ! பாதுகையைப் பிரித்தேனே ! 

மலர் மகள் கைவருடக் கன்றிச்சிவந்திடும் ) அவன் 


னர் . 


கமல 


களம் -9 . ] 


பரதன் 


91 


-- 


மலரடிகள் ஆங்கென்படுமோ ? மறையவர் திருவே ! 
மறுபடியும் அவன் திருவடியில் இம்மரவடியைச் சேர்த் 

திடவா ? 
வசி 

எண்ணுதற்கரிய புண்ணியசரித ! கலையெலாம் கற்று நீ 
2 கல்வியிலாதவனாயினை . அடியார் இடர்களையும் அந்நெடி 

யவன் இணையடிக்கு , மற்றோர் அடிநிலையும் வேண்டுமோ ? 
பர : - அமுதனது நளின மலரடியின் மதுரமது இதுவரையருந்தி 

யு கந்தது இம்மரவடி . இதன் இன்பத்திற் கிடையூறும் 

இழைத்தேனே ! 
வசி : 

- மாசிலாமணியே ! தானுண்ட தேனை நீயுண்ண எண்ணியது . 
வாம : - மறைவல்லீர் ! யாவரும் விரும்பியது ஆயகனாட் சியன்றோ? 
வசி : - கோரியபயனினும் கோடி மடங்கு அதிகமடைந்தனர் எவ 

ரும் . அடியவர் பூசையால் அகமகிழ்வன் அவ்வாண்டகை. 
வாம : - வாழ்வினில் உடனிருந்துகந்த மரவடி , தாழ்வினில் அவன் 

தாள் அகன்றதும் அழகோ ? திருமகள் செய்வினை சிறிதுங் 

கருதாது , இரு நிலமாள இசைந்தது சரியோ ? 
வசி:: - உடையவனுவப்பே அடிமையினுவப்பு . 
- தலைவனையகலகிலாச் 

சனகன் திருமகள் 3 புன்சொற் 
புகன்றவன் பின்செல நினைந்தனளே ! 
வசி : ஆம் . அடிமைத்திறத்தினில் , அத்திருமகளையும் வென்ற 

திவ்வடித்தலம் . வருந்தியழைத்தும் வாராத அப்பாதார 
விந்தம் அருளில தாயதெனக் கருதி , அவனிருபதமகன்று 

உறுபதம் உங்கட்களிக்கவே , வந்திவணமர்ந்தது . 
வாம : -- அடிமையின் ஆட்சியை அவனிமாதேற்குமோ ? 
வசி : - தலைவன் ஏவலைத் தலைமேற்றாங்குவள் இந்நிலமகள் . சரா 

சர மனைத்தையும் நற்பாலுக் குய்ப்பவன் அப்பராபரன் . 
தன்னையே வேண்டி , மற்றெதுவும் வேண்டாதானைத் , 

எண்ணுதற்து - நினைத்தற்கு ; எண் நுதற்கு- பிரமனுக்கு . 
( 2 ) கல்வி இலாதவன் ; கல்வியில் ஆதவன் . 
( 3) நகரிருக்கவேண்டிய இராமனை வாக்கிப் புன் சொல் புகன்ற 

னள் சானகி ; புன்சொல் புகன் ராணெனையும் குறிக்கும் . 


வாம் : --- 


92 


பரதன் 


( அங்கம் -3. 


தான் வேண்டி வான்வேண்ட வைப்பன் அவன் . பணி 

செய்த பாதுகையைப் பாராள வைத்ததுவும் பெரிதோ ? 
வாம : - மண்டல்ம் ஆண்டி டல் , 1 பெண்டிருக்கேற்றதோ ? 
வசி . - உத்தமனுகந்தபடி உலகாள உற்றதும் , இவ்வுத்தமிக் 

கேற்றதொரு பணியே . 
பரத : - பரமகுருவே ! இம்மரவடியின் மாண்பினைப் பரிவுடனெ 

மக்குணர்த்துவீர். 
வசி : - திருவினுக்கும் திருவாகிய செல்வனவன் . ஆக்கமனைத் 

தையும் அகற்றிய அச்செல்வனுக்கும் அகற்றகில்லாச் 
சிறப்பு வாய்ந்ததிது . அண்டம் தாங்கும் ஆண்டவனையும் 
தாங்குவது அவன் அடியிணை . அத்திருவடித் தாமரை 
யும் தாங்கியது இம்மரவடியெனில் , தாங்கும் திறம் வாய்ந் 
தது , இதனினு முளதோ? இப்பொருளுக்கு , எப்பொரு 
ளும் ஒப்பில்லை .இருநிலத்தை ஓரடியாலடக்கி , மாவலியின் 
மதமடக்கியது இம்மரவடியே ; கோதமமுனியின் மாதினை , 
அன்று சிலையுருபோக்கிச் சுயவுருவாக்கிப் , பின்னும் , 
கோதிலளாக்கியது இப்பாதுகையே . அன்றியும் , கற்ற 
கலையால் உங்கட் குற்ற கவலையும் போக்கியது . ஆன . 
பற்றியே, வான் பணையமாய் இதைவைத்துப் போயினன் . 

இவ்வடிநிலையை வழிபடில் , அல்லலெல்லாமகலும் . 
பரத : - முனிபுங்கவ ! மதிமயக்கற்றேன் . கதிபெறக் கற்றேன் . 

து திபெறவுற்றீர் . மாமணிப் பாதுகையே ! நின் திருவுறும் 
ஆட்சியால் , மநுநெறி நிலைத்து நிற்கக் , கவரியின் காற்றை 
யேந்தித் தரளவெண் கவிகையோங்கத் , தரணியைத் 
தாங்கியருள் . 

(பாதுகைக்கு முடி சூட்டுகின்றனர் . அனைவரும் 

போற்றிப் பணிகின் றனர் ) 
அங்கம் 2 முற்றிற்று . 


பெண்ணெனச் 


( 1 ) பாதுகா - இச்சொல் ஸ்திரீலிங்கமாதலின் 

சொல்லப்பட்டது , 


களம் -1 .) 


பரதன் 


93 


அங்கம் 3 


களம் 1 


இடம் : - நந்திக்கிராமத்தில் ஒரு யாக வேதிகை. 

பாத்திரங்கள் : -- பரதனும் சத்திருக்கனும் . 
பர : - துணைவ ! 1 திருமந்திரத்திற் பிறந்து திருவொடு மருவிய 

திருமகன் , அரணியமதனில் 2 திருவற்றலைகின்றனன் . 
இருவரும் இளைஞனுடன் இனிதுவர இயற்றுமிவ்வேள்வி , 
இன்று நிறைவேற இறைவன் அருள் வேண்டுவம் . 
ஆக்கமுமழிவுமின்றி யகண்டமா யமலமாகி 
வாக்கொடு மனத்துக்செட்டா வள்ளலே யறத்தின் வாழ்வே 
தீர்க்கவுந் தீயோர் தம்மைச் செய்வினை நலத்தினோரைக் 
காக்கவுமன்றோ கடவுளவ்வுருவமம்மா.” 

- பாகவதம் . 
இடையூறிதற்கிழைத்திட இரவினில் நிசிசரர் விரைத் 
திடில் , வரிசிலை வளைத்து , அவர் சரமழை விலக்குவம் . 

( ஆஞ்சனேயன் சஞ்சீவிகிரி யேந்தி 

அந்தரத்தேகுகின் றனன் . ) 
சத்: - அண்ணா! மந்தர மலையென அந்தரத்தெவனோ விரைந்தெ 

ழுகின்றனன் . 
பர: - அரக்கனேயவன் . என் கணைக்கவனை இலக்காக்குவேன் . 

( கணையொன்றேவ , அடியுண் 

படியினில் வீழ்கின் றனன் . ) 
அங:-(சினங் கொண்டு விரைந்தெழுந்து ) பாதகமிழைத்த பதரே ! 

மதங்கொண்ட நின் மார்பகம் இரண்டுபடப் , பிளந்திடுவன் 
என் கரங்கொண்டு . ( பரதனையணுகி இரா மெனென எண்ணிக் 

கரங்குவித்து ) இராமா ! பரந்தாமா ! 
பர: - ஐயனே ! அவரது திருநாமம் உரைசெயும் நீவிர் யாவர் ? 
( 1 ) அரண்மனையில் ; அஷ்டாக்ஷரத்தில் , 
( 2 ) திருவற்று- செல்வமிழந்து ; சீதையைப்பிரிந்து . 


- 


அநுமான் 


94 


பரதன் 


[ அங்கம் -3. 


என் 


அங்: - மூவரும் ஒருருவாயுதித்த தாசரதி தாசன் யான் . என்னை 

ஆஞ்சனேயெனென்பர் . அஞ்சாநெஞ்சு படைத்து , 
அஞ்சன வண்ணனுக்கு இன்னலிழைத்த நீ யாவன் ! 
உண்மையுரைப்பாய் : இல்லையேல் , இறைப்பொழுதினில் 

உயிரினை யிழப்பாய் . 
சத் : --ஆறுவது சினம் . பொறையாளன் பேரடிமையாயின் , பொ 

றுத்தருள் . இறைவனது மரவடியின் அடிபணியும் அடி 
யவரிவர் . திருவருள் மறவாத நினைவினால் , இன்னுமிறவாத 
இனியரிவர் . அப்பெருந்தகையின் நல்வருகை நினைந்து , 

அதனாலுய்ந்திடும் உத்தம் பரதர் இவர் . 
அது : -அப்புகழ்பெறு பரதன் நீயேயோ ? நின் நயவுரை நம்பி , 

என் நாயகன் உன்னையும் இனியனென , இன்னும் , நினைந் 
துளன் . இழிஞன் இராவணனுக்கு உறு துணையாயு தவிய 

நின்னிதயம் அறிந்தேன் . 
பரத: - அறியாதிழைத்த பிழையிது . 
அங் : - ( அரக்கரின் மாயையென எண்ணி ) அறிந்தே புரிந்தவினையிது . 

அரக்கரின் அறிவரிய 
வடிவமெடுத்து இழைத்த கை தவத்திற்குக் காலநேமியை 
யான் காலனுலகுய்த்தனன் . அப்பாவி போனவழி , இன் 
னும் வேலியிடப்பட்டிலது . என்னையும் வஞ்சிக்க , நெஞ்சி 
னில் நினைந்தனை யா ? நெடியமால் வடிவமெடுத்தனையா ? 
இலக்குவனுருவம் அடைந்தனனிவனும் . 

இருவரையும் 
போக்கி , இறைவன் போக்குவேன் . காக்கவும் 
வல்லீரேல் காட்டுவீர் கைத்திறம் . 

[ கரத்தை யோங்க ) 
சத் : - வானரவீரரே ! விண்மாரியெனவே கண்மாரி பொழியும் , 

நிலை காணவல்லீரோ ? இப்புனிதரை 
நொந்திடில் , அப்புனிதரும் நோவர் . 
அங் : - குறிவைந்தடித்த குறிப்பு தான் என்னோ ? 
பர : - திருமகளுடன் இறையவன் இனிது வந்து இன்புறவேண்டி , 

வேதியர் விதிப்படி வேள்வியொன்றியற்றினேன் . 


அறிவேன் 


மாயை . 


அடியவர் 


பகை 


இவர் 


உண்மை 


பல 


களம்-.1 ) பரதன் 

95 
யூறிழைக்கவரும் அரக்கனென்றெண்ணி , என் கணைக் 
கும்மை இலக்காக்கினேன் . பொலிவுறும் அவ்வெரி தணல் 

காணுவீர் . தெளிவுறுவீர் . 
அங் : -ஐயம் தீர்ந்தனன் . மெய்யடிமை யுடையாய் ! ஐயன் 

மொழி மெய்யே . பரமனடி பணிவார் , பிழை சிறிதும் புரி 
யார் . அம்புவியில் உன்போல் தம்பியுமில்லை; அன்பனு 
மில்லை ; அடிமையுமில்லை. 1 வானரன் அறைந்த வன்மொழி 

மறந்திடு. இன்னருள் புரிந்திடு 
பரத : -2 வானரன் புரிந்தது வானிற் சிறந்தது . கருமுகில் வரு 

நாள் குறுகிய தன்றோ? 3 அரணியன் உறையிடமெதுவோ ? 
அங் : -அரக்கர் இடர் பொறுக்காது அடைக்கலமடைந்த அருந் 

தவர்கட்கு அபயமளித்தனர் . அவனிபாரம் அகற்றிட 
அகத்தியரளித்த அருஞ்சிலை பெற்று , அவர் பஞ்சவடியுற் 
றனர் . ஆங்கு அழகனைக் காணவும் , காமுற்ற சூர்ப்பன 
அணுகிவந்தடையவே , அநுசன் 

அநுசன் அவ்வரக்கியின் 
அங்கங்களறுத்து அவளையும் துரத்தினன் . அஃதறிந்து , 
அமராடநாடிய கர தூஷணாதியரைக் , காகுத்தர் ஒருவரே 
கடுஞ்சிலை வளைத்துக் கடிதினில் வீழ்த்தினர் . பரிபவம் 
அடைந்த கொடியவள் விரைவினில் இலங்கையடைந்து , 
இராவணனடி பணிந்து குறைபல புகன்று முறையிடவே , 
மாதர் மயக்குற்ற பாவியும் காமியாய் , மாயமானொடு 
5 மாயாமானை யணுகினன் . 6 அம்மானையும் அநுசனையும் 
வஞ்சனை யிற் பிரித்து , அஞ்சனவிழியளை அபகரித்தே 

கினன் . 
பா : - அந்தோ ! திருவற்ற திருமால் தனிநிலை யென்னோ ? இன் 
னுயிர் 

துறவாது , இன்னுமிருந்தனரோ ? 


கை 


( 1 ) & ( 2 ) வால் நான் ; வான் நரன் . 
( 3 ) ரக்ஷகன் ; அரணியமுறைபவன் 
( 4) மாய மமைந்தமான் ; மாய்வதற்கு மானொடு . 
( 5 ) மாயாமான் . 
( 6 ) அம்மான் - இராமன் . 


. 


-சீதை. 


-- 


96 


பர்தன் 


[அங்கம்.3. 


அங் : -1 இன்னுயிர் இங்கிருக்க , ஆங்கெவ்வுயிர் துறப்பர் அவர் ? 

தேவியை யெங்கும் தேடியலைந்து , வானரருறையும் மாமலை 
வந்தனர் . 2 கதிரவன் மைந் தனைக் கருணையால் நோக் 
கினர் . பிறன் மனை நயக்கும் பிழைபொறாப் புனிதர் , வாலி 
யின் வலியை யாங்கே வாங்கி , ஏங்கியவானரர்க்கு அவர் 
3 மனையுமளித்து , மௌலியும் கவித்தனர் . பிறகு , திரும 
கள் சிறையிடம் இலங்கையென்றறிந்து , வானரவீரருடன் 
ஆழ்கடல் கடந்து , அத்தீவினை யடைந்தனர் . பகைவரை 
யும் உறவுகொளக் கருதும் உதாரர் , சரணமடைந்திடில் 
அபயமளிப்பதாய்ப் , பரதேவியைப் பிரித்தபாவிக்கும் 
அருளினன் . நாடிய வீடணரை அவர் கூடியதறிந்தும் , 
4 காலவசத்தனாய் அத்தசவதனன் இசையாதொழியவே , 
போரினை விளைத்துப் பேரிலங்கை யெழிலழித்துப் , போர் 
அரக்கர் அனைவரையும் கொன்றுவென்று நின்றனர் . பின் 
னர் , அப்பாவியின் கான் முளை மாயமாய் மறைந்து , 

5 மாயப் போர்விளைத்து , இளையபெருமானை வீழ்த்தினன் . 
பரத : - அந்தோ ! அவ்வீரனும் இறந்தனனோ ? 
அங் : - இறந்திலன் . இறவா திருந்திலன் . ஆதவன் உதயமாயின் , 

அவன் ஆவியும் மாயும் . அதற்குள் அவனை உயிர்ப்பிக்க 
வேண்டி , அச்சஞ்சீவிகிரியை அடியொடு பெயர்த்து 
அந்தரத்தேகாநின்றேன் . இடையினில் அதற்கு இடை 

யூறிழைத்தனை . 
பர: - ஆய்ந்தநேயரே ! கணமதில் உம்மை இலங்கை 

யடைவிப் 
பேன் . என் கணை வலியின் துணைகொண்டே- குவீர் . 
அங் : -வாலியைக்கொன்ற வல்லவன் அருளிருக்க, என் வலிக் 

கென்னகுறை? வாயுவேகமாய் ஏ கவல்லேன் . விடையளிப் 
பாய் , 


( 1 ) உயிரனைய பரதன் . 
( 2) சுக்கிரீவன் . 
( 3 ) வீடு ; மனைவி . 
( 4 ) கெட்டகாலம் ; யமன் 
( 5 ) கபடப்போர் ; மாய்வதற்குப் போர்புரிந்து . 


பரதன் 


97 


களம் 2. ) 


பர : -- இருவரையும் தந்து 1 எம்மையும் தருவீர் . 
அநு : -அஞ்சற்க ! தினகரன் உதயமாயினன்றோ, உடலை விட்டுயிர 

கல நேரிடும் . குணதிசை அவனெழாவண்ணம் , அலைகட 
லில் அவனை என் பதம்வைத் தழுத்துவேன் . ஆவி கவர 
அக்காலனே நேரில் வரினும் , என் காலினால் அவனை 
யுதைத்தகற்றுவேன் . அமுதமே வேண்டிடில் , அம்பரம் 
தாவி அம்முழுமதியைப் பிழிந்திடுவேன் . பாரகம் பிளந்து 
பாதளம் புகுந்து , ஆங்குள அமுதகலையமும் கொணர் 
வேன் . என்னுயிர் நின்றிட இன்னுயிர் நீங்காது . 
ப காலநேமிகாலனே கணக்கிலாத கீர்த்தியாய் 
ஞாலமேழுமுண்டு பண்டோர் பாலனாய பண்பனே 
வேலைவேவ வில்வளைத்த வெல் சினத்த வீர நின் 
பாலராய பத்தர் சித்தம் முத்தி செய்யும் மூர்த்தியே . 

-- திருமழிசைப்பிரான் . 
சீராமா ! ஜயராம ! ஜய ஜய ராமா ! 

[ கிரியுடன் விரைந்து செல்கின்றனர் .) 
களம் 1 முற்றிற்று . 


களம் 2 


இடம் : - நந்தியம்பதியில் ஒரு அரை . 

பாத்திரங்கள் : -- பரதனும் சத்துருக்கனும் . 
பரத : - துணைவ ! நீடிய பதினான்காண்டுகளும் இன்றோடு முடிந் 

தன . அருளாளன் வருநாள் எந்நாளோ ? 
சத் : - அண்ணா ! இன்று வாரானேல் நாளையே வருவன் . 
பரத : -நாளை வருவதறியேன் . வருமளவும் தரியேன் . வானகம் 

தாவிய வாயு தனையன் அத்தீவினையடையுமுன் இளையவன் 

ஆவி நீத்தனனோ ? 
சத் : -காலனுக்கும் காலன் அக்காவலன் . ஐயம் தீர்ந்து , ஆருதல 

வாய்மொழி காத்திட . வையம் வந்தவன் , 
மெய்யை நீக்கி நில்லான் , 


டைவீர் . 


( 1 ) எங்களை ; இம்மை மறுமைகளை 

13 


98 


பரதன் 


( அங்கம் -3 . 


பாராள 


? 


பரத : - பொய்யைப் போற்றி யானுமில்லேன் . வரமொன்று தருவை 
யோ ?. 

| 
சத் : -வரமா ? உமக்கா ? அடிமைக்கும் தரமா ? 
பரத: - தயை புரியாயோ ? 
சத் : - கோரிய வரம்தான் என்னோ ? 
பரத :-அரசாள இசைவையோ ? 
சத் : -- ஏன் ? 
பரத : - பாவி இப்புவியுள்ளவரை , அப்பரம பாவனன் 

வாரான் , ஆதலின் , உயிரொடு துயாமும் நீக்குவன் . 
சத்: - நும்முயிர் நீங்கியபின்னர் என்னுயிர் நின்றிடில் , அங்கனமே 

செய்வன் . 
பரத : - இந்நாள் வரை யு தவிய நீ , இன்று கைவிடுவையோ ? 
சத் : -எந்நாளும் உமதடியினை விடேன் . மறுமையிலும் உடனி 

ருந்துய்ய உமக்குமுன் செல்வேன் . விடையளிப்பீர். 
பரத : -வாய்மையகற்றி வையம் வாழவா 
சத்: -- என்னே என் வா ! 

கானாளநிலமகளைக் கைவிட்டுப் போவானைக் காத்துப்பின்பு 
போனானுமொருதம்பி போனவர்கள் வருமவதி போயிற்றென்னா 
வானாதவுயிர்விட வென்றமைவானு மொருதம்பியயலேநாணா 
தியானாமிவ்வரசாள் வெனென்னேயிவ்வரசாட்சி யினிதேயம்மா . ” 

கம்பர் . 
புதல்வர் நால்வர் . இருவர் அகன்றனர் . ஒருவர் இறந்தி 
டுவர் . மூவரையுமிழந்து மானிலமுமாளுவன் மற்றொரு 
வன் . 

அண்ணா ! நால்வரில் ஒருவர் போய் ஒருவர் உய் 
வரோ ? அன்னையரும் ஆருயிர் துறப்பரே ! புகழ்குலம் 

அரியுமே ! 
பரத : --- குலப்புகழ் அழியவா ? அழியாப் புகழடைய அனலினில் 
மூழ்குவன் . 

( போகயத்தனிக்கிறான் .) 
சத் : - முன்னம் யான் முடிவன் . 

( முந்தி விரைந்து போகிறான் . பரதனும் 

தொடருகிறான் .] 
களம் 2 முற்றிற்று. 


களம்-3 ] 


பரதன் 


99 


களம் 3 
டம்: - நந்திக்கிராமத்தைச் சார்ந்ததொரு வ்னம் . 
பாத்திரங்கள் : - பரதனும் சத்துருக்கனும் . 

( சத்துருக்கன் தீ வளர்த்திக் கொண்டிருக்கிறான் . ) 
பர : - ( இடிந்த 

இடிந்த மன துடன் இராமனை நினைந்து )) 
அன்னையினும் பெரிதினிய கருணையூட்டு 

மாரமுதே யென்னுறவே யரசே யிந்த 
மன்னுலகிலடியேனை யென்னே துன்பவலையி 

லகப்பட வியற்றி மறைந்தாயந்தோ 
பொன்னை மதித்திடுகின்றோர் மருங்கே சூழ்ந்து 

போனகமும் பொய்யுறவும் பொருந்தலாற்றேன் 
என்னையுளங் கொள்ளுதியோ கொள்கிலாயோ 
வென் செய்வேனென் செய்வேனென் செய்வேனே . ” 

- திருவருட்பா. 
( தன் மயமாய் சோர்ந்து நிற்க , அன்னையரும் 

ஆசிரியரும் வந்து தேற்றியுங் கேளாது , 
இருவரும் திருமகளை முன்னிட்டு 
இறைவனைப் போற்றி எரிதணலை 

வலம் வர , அன்னையரும் பின்தொடா ) 
பர : ( உவகை யளிக்கும் பேரின்பவுருவே 

யெல்லாம் உடையானே 
திலகஞ் செறிவாணுதற்கரும்பே 

தேனே கனிந்த செழுங்கனியே 
தெவிட்டா தன்பர் உளத்துள்ளே 

தித்தித் தெழுமோர் தெள்ளமுதே 
மலகஞ் சுகத்தேற்கருளளித்த 

வாழ்வே யென்கண்மணியே யென் 
வருத்தந்தவிர்க்க வருங்குருவாம் 

வடிவே ஞான மணிவிளக்கே 
சலகந் தரம் போற் கருணை பொழி 

தடங்கண் திருவே கண்ண மங்கைத் 
தாயே சரணஞ் சரணமிது 
தருணங் கருணை தருவாயே ” 

- திருவருட்டா . 


100 பர்தன் 

( அங்கம்-3 
அங்: - ( அந்தரத்தினின்றும் ) ஐயன் வந்தனன் . ஆரியன் வந்தனன் . 

ஆன 

ண்டவன் வந்தனன் . தாசரதி வந்தனன் . தசகண்ட 

கண்டகன் வந்தனன் 
பர : - ( விண்ணோக்கிய வண்ணமே ) உண்பையிலவன் வந்தனனா ! 
அங் : - ( முன் தோன்றி அனைவரையும் விலக்கி அனலையும் அவித்துக் 

கரியாக்கி ) மூவரும் வந்தனர் . உறுதிமொழி தவறாத உத்த 
மன் வந்தனன் . அரக்கன் முடிபத்தையும் உதிர்த்தவன் 
வந்தனன் , விரலாழி தந்தனன் . 

( மோதிரம் தருகிறான் . ) 
பர : - ( மோதிரத்தைக் கண்ணிலொற்றிக்கொண்டு அதை நோக்கி ) செந்த 

ணல் மூழ்கியாம் வெந்திடாவண்ணமே முந்தி நீ வந்த 
னையோ ? ( அநுமானை விளித்து ) அஞ்சனைச் சிங்கமே ! ஆண் 
டுகள் பதினான்கும் கழிந்தன. அண்ணலின் 2 எண்ணந் 

தான் என்னோ ? 
அது : - நின் 3 

எண்ணம் தவறு . 
தவறா ? வள்ளலின் வரவை அநுதினமும் எண்ணிய என் 
னெண்ணம் 

தவறாயின் , தலையறுப்புண்டும் 
சாவேன் ; சத்தியம் காண்மின் , சோதிக்க எண்ணினனோ ? 

வாதிக்க வந்தனையோ ? 
அது : -எண்ணிய 

நாழிகை நாற்பதும் இன்னும் கழிந்திட நின் 
றுளது . 
பர :-தடையாயது அதுவேயோ ? 
அது: - பொருசமர் முடியவும் , முடியினைச்சூடிய வீடணனளித்த 

விமானமேறி விரைந்து வருவழியில் தவத்துள 
வர் அவர்க்கு விருந்தளிக்க விரும்பினர் . ஆதலின் , நாளை 

வந்து உங்களை மகிழ்விப்பர் . 
பர : - அநுமானே குணவானே ! கனவானே ! செம்மையால் 4 உயிர் 


பர , 


தவறு ? 


பரத்து 


( 1 ) உண்மையாக : உண்மையில்லாத . 
( 2 ) ( னைவு . 
( 3 ) களாக்கு . 
( 4 ) என்னுார் : உயிராகிய இராமன் . 


களம் -4.) . பரதன் 

101 
தந்தாய் . செய்யும் செயலறியேன் ! என் 1 மெய்யும் உன் 
வயமே . 

( இருவரும் தழுவிக்கொள்ளுகிறார்கள் .) 
பர :-(ஆனந்த வாரிதியில் மூழ்கி ) வந்தார் . வந்தார் ! அருளாளர் 

ஆளி 
வந்தார் ! 2 அத்திகிரிப் பெருமாள் வந்தார் . சத்திய 
விரதர் வந்தார் . முத்திமழை பொழியு முகில்வண்ணர் வந் 
தார் . இணையடிக் கீழ் வைத்தடிமைக் கொள்வார் வந்தார் .. 
3 இளையவர்கட் கருளுடைய இறைவர் வந்தார் . இனி 
பாரிலுள்ள பாவமெல்லாம் , தூறுகள் பாய்ந்திடும் . பொறி 
யில் வாழ் நரகமெல்லாம் புல்லெழுந் தொழியும் . நலமுறு 
வோம் . 4 நற்பதம் பெறுவோம் . வள்ளலை யெதிர்கொள 
விரைவினிற் செல்லுவோம் . வாரீர் . பாரீர் பரமனை . 

( எல்லோரும் போகிறார்கள் .) 
3 ம் களம் முற்றிற்று . 


களம் 4 


இடம் : - அயோத்திமன்னன் அரண்மனைக்கடுத்த வீதி . 
பாத்திரங்கள் - இராமனும் அநுசரும் அநுமனும் குகனும் , 
வீடணனும் , மறையவரும் அமைச்சரும் , மற்றும் வானரவீரரும் 

நகரவாசிகளும் பிரவேசம் . 
[ அன்னையர் அரண்மனையினின்றும் வெளிவர 

அவர்களைக் கண்டதும் இராமன் விரைந் 
தோடி யடிபணிந்து , தேவி கைகேயியை 

நோக்கி .] 
இரா: - தாயே ! தயாநிலையே ! தரணியில் உய்ந்தேன் உம் திரு 

வருளால் . உமது கருணையே காரணமாய் , ஐயன் மெய்யன் 
பும் , நும்மைந்தன் பாமகிமையும் , அருந்திறல் அநுமந் 


( 1 ) உடலும் : மெய்யனாகிய இராமனும் . 
(2 ) ஆழியேந்தியபிரான் : யானை போன்ற மலையாளன் . 
(3 ) பரதனுக்கும் , சுக்கிரீவனுக்கும் , விபீஷணனுக்கும் . 
( 4) நல்லஸ்திதி : பரமபதம் 


102 


பரதன் 


[ அங்கம் -3, 


! 


தன் ஆற்றலும் , புகலரிய குரக்கரசர் நட்பும் , சௌமித் 
திரி பத்தியும் , சீதையின் சத்தியமும் , எனது மெய்வலி 
யும் , வேடுவர் தலைவன் ஈடிலா நேயமும் , பரிவுடன் உம் 
மகனடி சூடிய கடைதனின் பெருமையும் , மற்றும் அறி 
7 வரியயாவையும் அறியப் பெற்றேன் . நும் பொற்கழல் 
போற்றினேன் . 

( கைகேயி இராமனையும் , கோசலை சானகியையும் , 

சுமித்திரை இலக்குவனையும் தழுவியக மகிழ . ) 
பரத :-அண்ணா மன்னா! மண்ணாள எண்ணுவாய் . எந்நாளும் 

ஆளுவாய் , 
அது : என்னையும் ஆளுவாய் . 1 என்னாளும் எண்ணியருள் . 
ரா : - 2 எண்ணற்கரியாய் ! 
எந்நன்றி கொன்றார்க்கு முய்வுண்டா முய்வில்லை 
செய்ந்நன்றி கொன்ற மகற்கு . ” 

- திருக்குறள் . 
மேதினியில் உன் போல் ஏது துனை ? தூது போய் என் 
தேவியை எனக்களித்தனை . 3 என்னையுனக் களித்தனன் . 

( அநுமனைத் தழுவுகிறார் . ) 
பரத : - யாவரையுங் காத்தருளிய மாருதியே ! அடிமையும் உன் 
னடிமையே . 

[ அடிபணியும் பரதனையெடுத்துத் தழுவிக்கொள்கிறான் . ) 
இல : - " அஞ்சிலே யொன்று பெற்றான் அஞ்சிலே யொன்றைத்தாவி 

அஞ்சிலே யொன்றாறாக ஆரியர்க்காக வேகி 
• அஞ்சிலேயொன்று பெற்ற வணங்கை கண்டயலாரூரில் 
அஞ்சிலே யொன்று வைத்தான் அவனெம்மை யளித்துக் 

காப்பான் . 

. 


--- கமய 


( 1 ) என்னளும்- என் நாளும் - இறைவனை நினையாத நாளெல்லாம் 

நாளல்லவாதலால் நன்னாளாக நினைவாய் . என் ஆளும் - என் 

கைங்கர்யத்தையும் அங்கீகரிப்பாய் 
( 2 ) ஆஞ்சனேயன் சிரஞ்சீவி , 
( 3 ) என்னை யாது உனக்களித்தனன் ? என்னையே உனக்களித்தனன் . 


கிளம் -4 ) 


ரதன் 


103 


இரா: - புகழ்குலமழியா து தவிய துணை வ ! வானாள வேண்டி னும் நீ 

யாளத்தருவன் . 
குக : - காடாள வோஸுன்னாக் கட்டாயம் தந்திடுவேன் . 
அங்: - ரகுவீர ! ரணதீர ! மங்களகர ! மஹாசூர ! சாதுஜன சம் 

ரக்ஷக ! சர்வலோக சரண்ய ! சகலபாப நிவாரண ! 


ஒன்றுண்டு சங்கண்மால் யானுரைப்பது - உன்னடியார்க்கு 
என்செய்வனென்றே யிருத்தி மீ - நின்புகழில் 
வைகுந்தம் சிந்தையிலும் மற்றினிதோ நீயவர்க்கு 
வைகுந்த மென் றருளும் வான் ” 

நம்மாழ்வார். 
ராமா ! ஸ்ரீராமா ! பரந்தாமா ! பாவன நாமா ! நின் ஈரெ 
ழுத்தும் ஒருபதமும் இனிதிருக்க , வேறு ! பதமொன்றும் 
அறியேன் . 
நன்மையுஞ் செல்வமும் நாளும் நல்குமே 
தின்மையும் பாவமுஞ் சிதைந்துதேயுமே 
சன்மமுமாணமுமின்றித் தீருமே 
இம்மையே யிராமவென்றெழுத்திரண்டினால் . ” 

கம்பர் . 
புண்ணிய ! புழுவாய்ப் பிறக்கினும் 

என் 
மனத்தே வழுவாதிருக்க வரம்தர வேண்டுவன் 

( அடிபணிகிறான் .) 


உன்னடி 


ரா : - வாயுதனையா ! என் நினைவு உன்னைவிட் டணுவளவும் அக 


லாது . 


பர : --- குலகுருவே ! மலர்மகளொடு நிலமகளையும் குலமுதலோடு 

சேர்த்திடுவீர் . மணி முடி சூடி மாமணி மண்டபத்துள் 
மலராதனத்தமர்த்துவீர். இளைஞர் இருவரும் இறை 
வன் இருபுறமும் கவரிவீசிக் களிப்படைவர் . உற்றபணி 
பெற்றிட யான் கொற்றவெண் குடைபிடிப்பேன் . 


அது: - பதமலரின் மதுவருந்தி பேரின்பம் அடைந்திடுவேன் . 


( 1 ) சொல் ; இடம் . 


104 


பரதன் 


( அங்கம்-3. 


குக : - சாமியும் தேவியும் 1 சேந்து சேவெதந்தா , சாவில்லாமெ 

சேவெ.பண்ணலாம் . 
வசி : - குமார ! சுகுமார ! ஜனோபகார ! ஜானகீமனோகர ! 

தாழ்சடைகளைந்து நீண்முடிபுனைந்து , ஆயிரத்தாண்டுகள் 
அவனியையாண்டு அனை வரும் அரும் 2 பதம் அன 

அடைந் 
திட உகந்திடு . 
இரா : - மறையவர் திருவே ! மண்ணாளும் ஆக்கமெனக் கெந்நாளும் 

ஆக்குவிரேல் , மறையாளர் ஆதரவை ஆதாரம் ஆக்குவீர். 

கேகயச் செல்வனையும் இளவரசன் ஆக்குவீர் . 
வசி சற்பத்து றங்கு மரங்காவுன் பாதந்தனை யடைந்த 

நற்பத்தருக் கொரு நாசமுண்டோ நலமா மருத்தின் 
வெற்பைக்கொணர்ந்த விறல னு மானுமவ் வீடணனுங் 
கற்பத்தளவு மழியாதிருக்கவுங் கற்பித்தையே . :) 

(திருவரங்கத்து மாலை . ) 
வசி : - ஜகதாதார ! பரமோதார ! மநுநெறிமுறைப்படியே 
3 முடிப்பன் . மக்களே ! மகிழ்வுற வருவீர் . 

[ எல்லோரும் போகிறார்கள் . ) 


--occo 


களம் 4 முற்றிற்று . 


( 1 ) சேர்க்கும் திருடன் சேர்த்தியில் ஸேவை செய்வதே சேதனனுக்குப் 

புருஷார்த்தம் . 
( 2 ) பதம் : - திருவடி ; பரமபதம் . 
( 3 ) பூர்த்தி செய்வேன் ; முடி சூட்டுவேன் . 


களம் -5-)) 


பரதன் 


105 


களம் 5 


நீண்முடிசூடி 


இடம் : - 

அயோத்தியாபுரியில் பட்டாபிஷேக மண்டபம் . 
பாத்திரங்கள் : - இராமனும் சீதையும் அநுசரும் அன்னையரும் 
ஆசிரியரும் அமைச்சரும் அநுமந்தனும் குகனும் 
மற்றும் நகரவாசிகளும் வானரவீரரும் . 

[ இராமன் பீதாம்பரமுடுத்து மகரகுண்டல மணி 
கள் அணிந்து , 

சானகியு 
டன் 

பொன்னணி மண்டபத்தில் புஷ் 
பகமாசனத்தில் வீற்றிருக்க , பரதன் 
வெண்கொற்றக் குடைபிடிக்க இலக்குவ 
னும் சத்துருக்கனும் இருபுறமும் கவரிலீச 
அநுமந்தன் அடிதாங்க , மறையவர்வாழ்த்த 
மற்றவர் போற்ற , வானவர் மலர்மாரி பொ 
ழிய , பட்டாபிஷேக மகோத்ஸவம் நடை 

பெறுகிறது . 
அனைவரும் :--வாழி ! வாழி ரகுராமன் வாழி ! சீதாராமன் வாழி ! 

நீடூழிவாழி ! 
திருவாழி சங்கு திருவாழி வாழி சிறந்தகொண்ட 
லுருவாழி யோகத் திருந்துயில் வாழி யுலகளந்த 
மருவார் மதுமலர்த்தாள் வாழி வாழி வணங்குமன்பர் 
பெருவாழ்வனைய பெருமாளரங்கப் பெருஞ்செல்வமே. ” 

( திருவரங்கத்துமாலை . ) 

மங்களம் . 
“ கருமாமுகிலுருவா கனலுருவா புனலுருவா 
பெருமாள்வரையுருவா பிறையுருவா நினைந்துருவா 
திருமாமகளுருவுஞ் சிறுபுலியூர் ஜலசயனா 
அருமாகடலமுதே யுன தடியேன் சரணாமே ” 

( திருமங்கை மன்னன் . ] 
muna 
களம் 5 முற்றிற்று 


மங்களம் . 


பிழைதிருத்தம் . 


பக்கம் . வரி . 


பிழை . 


திருத்தம் . 


6 


9 


மெய்யன 


பெய்யென . 


29 


27 


றியம்பினள் அரசென்றாள் --றி பம்பினன் அரச 

னென்றாள் . 


41 


28 


மாகமளே 


மாமகளே . 


66 


22 


எனாதற்றல் 


என தாற்றல் . 


- 


71 


17 


நினைந்திலையோ 


நனைந்திலையோ, 


85 


24 


இண்டினையும் 


ரண்டினையும் . 


104 


19 


திருமள் 


திருமகள் , 


